கன்னியாகுமரிக்‌ 


கல்வெட்டுகள்‌ 


பதிப்பாசிரியர்‌ 


நடன. காசிநாதன்‌ 


சுல்வெட்டாய்வாளர்‌, தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை 


தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை 
சென்னை 
1972 


முதற்‌ பதிப்பு. 1972. 


த. தநா. ௮. தொ. ஆ. துறை எண்‌ 22 


© தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை 


கன்னியாகுமரிக்‌ கல்வெட்டுகள்‌ - முதற்‌ தொகுதி 


நடன. காசிநாதன்‌ 


விலை; ரூ. 


தமிழ்நாடு அரசு 
தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை அச்சகத்தில்‌ 


அச்‌டெப்பெற்றது. 


முன்னுரை 


தமிழ்நாட்டிலுள்ள கல்வெட்டுகள்‌ அனைத்தையும்‌ படியெடுத்து 
அச்சிட வேண்டும்‌ என்ற தமிழக அரசின்‌ ஆணைக்கிணங்க முதலில்‌ 
சென்னையில்‌ உள்ள கல்வெட்டுகள்‌ படியெடுக்கப்பட்டு, அச்சிடப்பட்டன. 
அதன்‌ பின்னர்‌ கன்னியாகுமரி மாவட்டத்திலுள்ள கல்வெட்டுகள்‌ படி 
யெடுக்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்திலுள்ள கல்வெட்டுகள்‌ 
சுமார்‌ 65 ஆண்டுகளுக்கு முன்னர்‌ திருவிதாங்கூர்‌ கல்வெட்டுப்‌ பிரிவின 
ரால்‌ படியெடுக்கப்பட்டு, ஒரு பகுதி. அச்சிடப்பட்டு வெளியாகின, 
எஞ்சியவை அச்சடப்படவில்லை. அவைகளை அவர்களிடமிருந்து பெற்று 
அச்சிடலாம்‌ என்று இத்துறை விரும்பியபோது அவைகள்‌ அழிந்த நிலையில்‌ 
இருக்கின்றன என்ற செய்தி கிடைத்தது, எனவே கன்னியாகுமரி 
மாவட்டத்திலுள்ள கல்வெட்டுகளைத்‌ திரும்பவும்‌ படியெடுக்க வேண்டியது 
அவசியமாயிற்று. அதன்படி படியெடுத்ததில்‌, அகத்தீஸ்வரம்‌ வட்டத்தில்‌ 
மட்டும்‌ முன்பு திருவிதாங்கூர்‌ கல்வெட்டுப்‌ பிரிவினர்‌ படியெடுத்ததைக்‌ 
காட்டிலும்‌ மேலும்‌ சுமார்‌ 200 புதிய கல்வெட்டுகள்‌ இத்துறையால்‌ படி 
யெடுக்க முடிந்தது. 


அகத்தீஸ்வரம்‌ வட்டத்திலிருந்து படியெடுக்கப்‌ பெற்ற கல்வெட்டு 
கள்‌ அனைத்தும்‌ அச்சிடப்பட்டு இரு தொகுப்புகளாக இப்பொழுது வெளி 
யிடப்படுகின்‌றன. முதல்‌ தொகுதி அகத்தீஸ்வரம்‌, ஆச்சிராமம்‌, இடலாய்க்‌ 
குடி, ஈத்தாமொழி, கரியமாணிக்கபுரம்‌, கருப்புக்‌ கோட்டை, கன்னியா 
குமரி, கிருஷ்ணன்‌ கோயில்‌, கொச்சைபிடராம்‌, கொட்டாரம்‌, கோட்டாறு, 
சாமித்தோப்பு, சுசீந்திரம்‌ ஆகிய ஊர்களிலிருந்து படியெடுக்கப்‌ பெற்ற 
கல்வெட்டுகளையும்‌, இரண்டாம்‌ தொகுதி சோழபுரம்‌, தேவகுளம்‌, தேரூர்‌, 
நல்லூர்‌, நாகர்கோயில்‌, பறக்கை, புதுக்ரொமம்‌, புரவசேரி, வடசேரி, வடி 
வீசுவரம்‌ ஆகிய ஊர்களிலிருந்து படியெடுக்கப்‌ பெற்ற. கல்வெட்டுகளையும்‌ 


கொண்டதாக அமைந்துள்ளன. 


சோழ மன்னர்கள்‌ முதலாம்‌ இராஜராஜன்‌, முதலாம்‌ இராஜேந்‌ 
திரன்‌, முதலாம்‌ இராஜாதிராஜன்‌, முதலாம்‌ குலோத்துங்கன்‌; பாண்டிய 
மன்னர்கள்‌ சுந்தரபாண்டிய தேவர்‌, மாறவர்மன்‌ ஸ்ரீ வல்லபன்‌, பராக்கிரம 


பாண்டிய தேவர்‌; கேரள மன்னன்‌ ஸ்ரீ வீரரவிவர்மர்‌ என்கிற திருப்பாப்பூர்‌ 
மூத்த இருவடி ஆகியோரது காலத்திய கல்வெட்டுகள்‌ இவ்விரு தொகுதி 
களிலும்‌ அடங்கும்‌. 


இத்தொகுதிகளில்‌ உள்ள கல்வெட்டுகள்‌ முன்னரே வெளியிடப்‌ 
பட்டிருந்தால்‌ அவற்றுக்கு முன்‌ பதிப்புக்‌ குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
முன்‌ வெளியிட்டவர்சளது படிப்புக்கும்‌ எங்கள து படிப்புக்கும்‌ உள்ள மாறு 
பாடுகள்‌ அடிக்குறிப்புகளில்‌ தரப்பட்டுள்ளன. கல்வெட்டுகளில்‌ காணப்‌ 
படும்‌ ஒரு சில குறியீடுகளுக்கு ஆங்காங்கே விளக்கம்‌ தரப்பட்டுள்ளன. 
இலைவற்றுக்கு அப்படியே அந்தக்‌ குறியீடுகள்‌ அச்ிடப்பட்டுள்ளன. 
அகத்தீஸ்வர வட்டத்திலுள்ள ஊர்கள்‌ அகர வரிசையில்‌ பிரிக்கப்பட்டு 
அதற்கேற்ப அச்சடப்பட்டுள்ளன. பொதுவான தொடர்‌ எண்ணும்‌, ஒவ்‌ 
வொரு ஊரிலும்‌ எத்தனைக்‌ கல்வெட்டுகள்‌ இருக்கின்றன என்று அறிய 
ஊர்க்‌ கல்வெட்டு எண்ணும்‌ தரப்பட்டுள்ளன. குறிப்புரையில்‌ கல்வெட்‌ 
டில்‌ காணப்படும்‌ கருத்து சுருக்கி எழுதப்‌ பெற்றுள்ள து. 


அன்று இத்துறையில்‌ கல்வெட்டாய்வாளராகப்‌ பணிபுரிந்த 
இரு, ச. ஜே. அமலநாதன்‌ அவர்களும்‌, யானும்‌ இம்மாவட்டத்துக்‌ 
கல்வெட்டுகளைப்‌ படியெடுத்துள்ளோம்‌. இரு. ச. ஜே. அமலநாதன்‌ அவர்‌ 
களுக்கு நாங்கள்‌ நன்றி கூறக்‌ கடமைப்‌ பட்டுள்ளோம்‌, என்னை இம்‌ 
மாவட்டத்துக்‌ கல்வெட்டுகளைப்‌ பதிப்பிக்கும்‌ பணியில்‌ ஈடுபடுத்தி ஐயம்‌ 
ஏற்பட்டபொழுதெல்லாம்‌ அதை நீக்கி, ஊக்கம்‌ அளித்திட்ட இத்துறையின்‌ 
இயக்குநர்‌ அவர்களுக்கு நான்‌ மிகவும்‌ கடமைப்‌ பட்டவன்‌. இக்கல்வெட்டு 
களைப்‌ படித்து, அச்சிடும்‌ பொழுது பிழைகள்‌ திருத்தி உதவிய இத்துறையின்‌ 
கல்வெட்டாய்வாளர்களான திரு. கு. தாமோதரன்‌, இரு. ௮. அப்துல்‌ மஜீத்‌, 
இரு. ச. ஹரிஹரன்‌, திரு. மா. சந்திரமூர்த்தி ஆகியவர்களுக்கும்‌ எனது 
நன்‌ றி. இத்துறையின்‌ அச்சுக்கோப்பானர்‌ இரு, சீ, மதனகோபால்‌, 
ஊக்கத்தோடு பணிபுரிந்து இந்நூலை நல்ல முறையில்‌ அச்சிட்டுதவியுள்ளார்‌. 
அவருக்கும்‌ எனது நன்றி. 


இந்நூல்‌ அச்சிடுகையில்‌ தேவைப்பட்ட இலை குறிப்பு நூல்களை 


அளித்து உதவி புரிந்த சென்னை கன்னிமாரா பொது நூல்‌ நிலையத்தாருக்கும்‌ 
சென்னைப்‌ பல்கலைக்கழகப்‌ பொது நூல்‌ நிலையத்தாருக்கும்‌ எம்‌ நன்றி, 


நடன. காசிநாதன்‌. 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1966/1 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : கத 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ.பி, 18-14-ஆம்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ : அகத்தீஸ்வரம்‌ இ. ௯ ஆண்டு 1 ட 
மொழி 2 தமிழ்‌ அறிக்கை ] 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 3 
அரசு ; ப 
ரட்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ] 
மன்னன்‌ ; ஆம்‌ . - 1 
of oT 
J 
இடம்‌ :  அகத்தீச்வரர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : கல்வெட்டின்‌ இடைப்பகுதி மட்டும்‌ உள்ளது. 
கல்வெட்டு : 
1 ட கலம்‌ யாண்டு எட்டாவது முதல்‌ அந்தராயம்‌ 
2 . ண்ண மடமும்‌ [ஊட்டுக]வென்றுந்‌ திருவாய்‌ மொழிந்த[ து] 





1 மற்ற பகுதிகள்‌ தைந்துள்ளன. 


த, நா, 


மாவட்டம்‌ ! 


வட்டீம்‌ 7 


மொழி ; 
எழுத்து 1 
அரசு ! 


மன்னன்‌ ! 


இடம்‌ 


குறிப்புரை : 


தொ, ஆய்வுத்துறை 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 


அகத்தீஸ்வரம்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 
பாண்டியர்‌ 


சடையவர்மன்‌ ஸ்ரீவல்லபன்‌ 


தொடர்‌ எண்‌: 1968/2 
ஆட்சி ஆண்டு ! கை. 
வரலாற்று ஆண்டு: கி, பி. 12 ஆம்‌ நூற்‌ 
ரண்டு 
இ. க. ஆண்டு 2 
அறிக்கை 
முன்‌ பதிப்பு : | ணை 


எண்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு | ஓ 
J 


அகத்தீச்வரர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ தெற்குச்‌ சுவரில்‌ உள்ள முதல்‌ பட்டிகை. 


கல்வெட்டின்‌ முதற்‌ பகுதி மட்டும்‌ உள்ளது. அதுவும்‌ சிதைந்து உள்ளது. 


கல்வெட்டு : 


இ, ஹஹிஸி திருமடந்தையும்‌ ஜயம[ட]ந்தையுத்‌ இருப்புயங்களிலினி 


திருப்ப இருநில , 


2 [புரந்து] செங்கோலுடன்‌ வளர மன்னிய வீரஹிஹாவானத்து 


[உ]லகமுழுது . . 


3 யிலினுள்ளால்‌ அழயெ பாண்டியன்‌ கூடத்துப்‌ பள்ளிக்‌ கட்டிலி. , 





இவ்வெழுத்து கல்வெட்டில்‌ இல்லை. 


த, நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968/3 


மாவட்டம்‌ ! கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 2 அ 
வட்டம்‌ 7 அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : இ,பி, 12-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ 1 அகத்தீஸ்வரம்‌ 
மொழி : தமிழ்‌ இத்திய கல்வெட்டு | 

ல a ண்டு ரு த 
எழுத்து ! தமிழ்‌ கன்று வச்‌ | 
அரசு ! பாண்டியர்‌ முன்‌ பதிப்பு : ம்‌ 
மன்னன்‌ : சடையவர்மன்‌ ஸ்ரீவல்லப ஊறிக்‌ கி்‌ \ ல 

தேவர்‌ ப்‌ ர 
இடம்‌ :  அகத்தீச்வரர்‌ கோயில்‌ - உண்ணாழியின்‌ தெற்குச்‌ சுவரிலுள்ள அதிட்டானப்‌ 
பட்டிகை, 


குறிப்புரை: கல்வெட்டின்‌ இடைப்‌ பகுதியே உள்ளது. 


ரகக க 
கல்வெட அ 


= 


. [ட] லே யெல்லையாகப்‌ பார்‌ மு[ழு] , . 
2 . வல்லப சேவர்‌ மாடக்குள . . 
3 , . ன்மிகள்‌ செய்யத்‌ நிராவாய்‌ , . 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/4 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்டி ஆண்டு 2 [2-1] ஆம்‌ ஆண்டு 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி, [1124] 
களர்‌ : அகத்தீஸ்வரம்‌ அர்ஸ்‌ ட 
மொழி 7 தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
ஷ்ண தமிழ்‌ மூன்‌ பதிப்பு ; இ.க,தொ. 46/1086 
அரசு : பாண்டியர்‌ 
வம்‌ 

மன்னன்‌ : சடையவர்மன்‌ ஸ்ரீவல்லப ப்‌ பல்க்‌ 4 

தேவர்‌ 
இடம்‌ :  அகத்தீச்வரர்‌ கோயில்‌--உண்ணாழியின்‌ தெற்குச்‌ சுவரில்‌ உள்ள பட்டிகை. 


குறிப்புரை. பூறத்தாய நாட்டு திருவகத்தீச்வரமுடைய மஹாதேவருக்கு நித்த நிமித்தங்கள்‌ 
நடத்துவதற்கு நூற்றுக்கு மேற்பட்ட மாடைகள்‌ தானமாக அளித்ததைக்‌ குறிக்‌ 
இறது. 


கல்வெட்டு ; 


2 யிலே வருமுடிசூடித்‌ தென்குமரி முதலாகத்‌ திரைக்கடல்‌ கரையெல்‌ 
லையாகப்‌ பார்மு . . / . . ருடன்‌ வீற்றிருந்தருளி மாமுதல்‌ . . / . 
[ரேகாலுடன்‌ வளர்‌ லீரஸிிஹாஸனத்து உலகமு ... 

3 டைய பாண்டியராஜனில்‌ எழுந்தருளியிரு[ந்‌]து புறத்தாய நாட்‌ 
டுக்‌ குமரித்திருவகத்தழுாடு உடைய மஹ . .[/ . . (இர/ண்டா 
வதின்‌ எதிராமாண்டு , ,/,.டு வேண்டும்‌ நித்தல்‌ நிவந்தங்க 
ளுக்கு இறுப்பதாக ... 

4 ..... றி வைக்க [(கராட்டிக்‌ கம்பை நாடாழ்வான்‌ நமக்குச்‌ 
சொன்னமையில்‌ நாட்டாற்றுப்‌ போக்கு ஸஹதேமம்‌ .. [.. 
ல்லிலுஞ்‌ செம்பிலும்‌ ௦. ./ , . தியில்‌ மாடை நூற்றைம்‌[பத] 
ரையுந்‌ தேவதான இறையி... 

5 தினால்‌ வந்த திருமுகப்படியும்‌ புரவுவரி தினைக்களத்து முகவெட்டி 
ஆலங்குடையான்‌ எழுத்தி . , | . . களத்து முகவெட்டி யகம்‌ 
../.... ஆயக்குடையான்‌ எழுத்தினாலும்‌ புரவுவ .... 





1 இக்குறியிட்டுள்ள இடத்தில்‌ ஒவ்வொரு வரியிலும்‌ கல்வெட்டின்‌ சிறு பகுதி காணவில்லை. 


த. நா, தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 


ஊர்‌ ; 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை 


தொடர்‌ எண்‌: 1968/5 


கன்னியாகுமரி ஆட்சிஆண்டு : மு 


அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ல தி.பி. 72-ஆம்‌ 


அகத்தீஸ்வரம்‌ 


தமிழ்‌ 
தமிழ்‌ 


்‌ தூற்றாண்டு 


இந்திய சுல்வெட்டு | 


ஆண்டு அறிக்கை ] 


முன்‌ பதிப்பு : ன 

ஊர்க்‌ கல்வெட்டு ] ன்‌ 

எண்‌ [்‌ 2 
] 


அகத்தீச்வரர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ தெற்குச்‌ சுவரில்‌ உள்ள இரண்டாம்‌ 


பட்டிகை. 


கல்வெட்டின்‌ இடைப்பகுதி மட்டும்‌ உள்ளது. அகத்தீச்வரர்‌ கோயில்‌ மகா 
தேவர்க்கு நித்த நிவந்தங்கள்‌ செய்வதற்கு இறையிலியாக நிலம்‌ அளித்‌ 
ததைக்‌ குறிக்கிறது. இவ்வூர்‌ கல்வெட்டு எண்‌ 14-இல்‌ பிரமதேயம்‌ முன்‌ 
னூற்றுவமங்கலம்‌ குறிப்டிடப்படுவதால்‌ இக்கல்வெட்டும்‌ அதன்‌ தொடர்ச்சி 


யாக இருக்கலாம்‌. 


கல்வெட்டு : 


, . றயிலி இட்ட நாட்டாற்றுப்‌ போக்கு முன்னூற்றுவமங்க 


[| 


லத்துச்‌ செம்பாதியுங்‌ , , 


. து முதல்‌ இறையிலி இட்ட இவ்வூர்ச்‌ செம்பா தியுங்‌ கொண்டு 


இருப்படி மாற்று உள்ளி . . 
[கக்கும்‌ அந்தராயம்‌ உட்பட இறையிலியாகப்‌ பெறவேண்டு 
மென்று இத்தேவர்‌ கெ... 


முடைய மஹாசேவர்க்குத்‌ திருப்படி மாற்‌ நள்ளீட்டு வேண்டும்‌ 
iC அ திற bh ழ்‌ 


நித்த நிவந்தங்‌ , , 


த. நா, தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ 1 கன்னியாகுமரி 


தொடர்‌ எண்‌: 1968 | 6 


ஆட்சி ஆண்டு 2 வல்‌ 


வட்டம்‌ 1 அகத்‌ தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு: இ, பி, 12 ஆம்‌ நூற்‌ 
முண்டு 
ஊர்‌ : அகத்தீஸ்வரம்‌ ௮:௯ அலறி ர 
மொழி £ குமிழ்‌ அறிக்கை ] ஸூ 
எழுத்து 2 மிழ்‌ 
ண்ட முன்‌ பதிப்பு : ர்‌ 
அரசு 7 பாண்டியர்‌ 
லு ட்‌ ்‌ கன்ம அன்லெட்டு | 
மன்னன்‌ 1 சடையவர்மன்‌ ஸ்ரீவல்லப ஸ்‌. டூ 
தேவர்‌ ] 
இடம்‌ : அகத்தீச்வரர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ தெற்குச்‌ சுவரில்‌ உள்ள இரண்டாம்‌ பட்டி. 
குறிப்புவர : கல்வெட்டின்‌ இடைப்‌ பகுதியே உள்ளது. மஹாதேவர்‌ கோயிலையும்‌ நம்பிராட்‌ 


டியையும்‌ இது குறிக்கிறது. 


இக்கல்வெட்டில்‌ குறிக்கப்பெறும்‌ நம்பிராட்டி 


யார்‌ பாண்டியன்‌ ஸ்ரீ வல்லபனின்‌ தேவியாக இருக்கலாம்‌. 


கல்வெட்டு : 


இ கே ஐது வடு 


. எழுத்தினாலும்‌ வரியிலிட்டு வந்த உள்வரியி , , 
. உடைய 8ஷாசேவர்‌ கோயிலில்‌ நம்பிராட்டியார்‌ , . 
, காயிலுடைய சாத்தன்‌ நாராயணனான இிருவகத்‌ . , 


, னாலும்‌ புரவுவரிநிணைக்கள நாயகம்‌ பொன்பற்‌ . , 


த. நா, தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ ! 


ஊர்‌ 2 
மொழி : 
எழுத்து ! 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி 


அகத்தீஸ்வரம்‌ 


அகத்தீஸ்வரம்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 
பாண்டியர்‌ 


தொடர்‌ எண்‌ : 1968/7 


ஆட்சி ஆண்டு : த, 

வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ.பி. 12-ஆம்‌ 
நூற்றாண்டு 

இ. க. ஆண்டு ட 

அறிக்கை 

முன்‌ பதிப்பு : ச்‌ 

ர்க்‌ கல்வெட்டு ௪ 

எண்‌ 


அகத்‌தீச்வரர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ தெற்குச்‌ சுவரில்‌ இரண்டாம்‌ பட்டிகை. 


கல்வெட்டின்‌ இடைப்பகுதியே உள்ளது. 


ப க 9 வ 


, காச்சடைய பகரான கி,புவனச்ச . . 
. ட்டாற்றுப்‌ போக்கு ஸரஹதேய , , 
, வரியிலார்‌ எழுத்தினால்‌ உள்‌ , , 

டம்‌ புரவுவரி இனைக்கள நாய . 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ! 
வட்டம்‌ 1 
ஊர்‌ | 
மொழி : 
எழுத்து ! 
அரசு ; 


மன்னன்‌ 1 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 
அகத்தீஸ்வரம்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 
பாண்டியர்‌ 


சடையவர்மன்‌ ஸ்ரீவல்லப 
தேவர்‌ 


தொடர்‌ எண்‌: 1968| 8 


ஆட்சி ஆண்டு : = 


வரலாற்று ஆண்டு 1 தி.பி, 12-ஆம்‌ நூற்றாண்டு 


இந்திய கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை த 
முன்‌ பதிப்பு ; ன்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு | 8 


எண்‌ 


அகத்தீச்வரர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ தெற்குச்‌ சுவரில்‌ இரண்டாம்‌ பட்டிகை. 


கல்வெட்டின்‌ இடைப்‌ பகுதியே உள்ளது. பாண்டிய மன்னனின்‌ தேவியார்‌ 


உலகமுழுதுடையாளின்‌ வேண்டுகோளுக்கிணங்க சவயோகிகள்‌ உண்பதற்கு 


நிலம்‌ வழங்கியதைக்‌ குறிக்கிறது. 


ஹ்‌ மே. டட வவ 


. ப்படிமாற்று உள்ளிட்டு வேண்டும்‌ நித்த நிவந்தங்‌ , , 
, மிகளும்‌ உண்கைக்கு இத்தேவர்‌ கோ . , , வல்ல, , 
, ந்தராயத்துக்கு இறுக்கக்‌ கடவதாக திருப்படிமாற்று , 
"டக்‌ காட்டி நம்‌ பெண்டுகளில்‌ உலகமுழுதுடையாள்‌ நமக்கு . . 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1908) 9 


மாவட்டம்‌ 1 


வட்டம்‌ ! 


ஊர்‌ ! 
மொழி 
எழுத்து 1 
அரசு 7 


மன்னன்‌ 1 


இடம்‌ 


குறிப்புவர 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆம்‌ ஆண்டு * ளி 

அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு: ௫, பி, 12 ஆம்‌ நூற்‌ 
ரண்டு 

அகத்தீஸ்வரம்‌ ழ்‌ அன்த | _ 

தமிழ்‌ அறிக்கை ] 

ம்‌ முன்‌ பதிப்பு 7 ல்‌ 

பாண்டியர்‌ 

சடையவர்மன்‌ ஸ்ரீவல்லப : ள்‌ கல்வெட்டு | 9 

தேவர்‌ ண்‌ ] 


: அகத்தீச்வரர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ தெற்குச்‌ சுவரில்‌ இரண்டாம்‌ பட்டிகை, 


: கல்வெட்டின்‌ இடைப்‌ பகுதியே உள்ளது. 


. மதிக்குலம்‌ விளக்கிய கோமுதல்‌ , , 

. முதல்‌ தேவதான இறையிலியாகக்‌ , , 
படி இ(டு]கைக்கு நம்‌ ஓலையும்‌ ந[ம்‌] . , 
, வற்குடையான்‌ எழுத்தினாலு . , 


[ட ப வு 


த, நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1906) 10 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : வ்‌ 
வட்டம்‌ 1 அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 2 தி.பி. 12-ஆம்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ : அகத்‌தீஸ்வரம்‌ இந்திய கல்வெட்டு i 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] TT 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தி, க. தொ. அகத்‌, 1 
அரசு ர பாண்டியர்‌ ஊர்ச்‌ வர்க த (44/ 1086) 
மன்னன்‌ ! வை எண்‌ ட க்‌ 
J 
இடம்‌ : அகத்தீச்வரர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ தெற்குச்‌ சுவரில்‌ மூன்றாம்‌ பட்டிகை. 


குறிப்புரை : கல்வெட்டின்‌ இடைப்‌ பகுதியே உள்ளது. 


கல்வெட்டு: 
1 னும்‌ புரவுவரி இனைக்களங்‌ கணக்கெழுதுவிக்கக்‌ கூறு வீர , 
உ... ங்கக்குளக்கீழ்த்‌ இருப்பூவணத்து விட்டருளின கோயிலினுள்‌ ] 
8... , மாடை இருநூற்‌ றொரு பத்தஞ்சில்‌ இத்தேவர்‌ தேவதானம்‌ 
4 , முத்தினால்‌ உள்வரியுங்‌ குடுக்க வென்று திருவாய்‌ மொமிந்தரு 


த. நா, தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ; 


வட்டம்‌ : 


ஊர்‌ ; 
மொழி 7 


எழுத்து : 


அரச : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு ; 


கன்னியாகுமரி 


அகத்தீஸ்வரம்‌ 


அகத்தீஸ்வரம்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 
பாண்டியர்‌ 


சடையவர்மன்‌ 
தேவர்‌ 


அகத்தீச்வரர்‌ கோயில்‌ -உண்ணாழியின்‌ தெற்குச்‌ சுவரில்‌ மூன்றாம்‌ பட்டிகை, 


ஸ்ரீவல்லப 


தொடர்‌ எண்‌ 


வரலாற்று ஆண்டு 
இந்திய கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


கல்வெட்டின்‌ இடைப்‌ பகுதி மட்டும்‌ உள்ளது. 


தென்னவதரையன்‌ 


4 
s 


| 
] 


1968 / 11 


கி பி, 12-ஆம்‌ 
நூற்றாண்டு 


17 


புறத்தாய தாட்டுக்‌ குமரித்‌ 
திருவகத்தீச்வரமுடையார்க்கு நூற்று ஏழரை மாடை தானமாக அளித்ததை 
இது குறிக்கிறது. திருப்பூவணத்தில்‌ இருந்த மாளிகையையும்‌, 
அழகியபாண்டியன்‌ கூடத்தையும்‌, பள்ளிக்கட்டில்‌ பாண்டிய ராஜனையும்‌ குறிக்‌ 


கிறது. திருமந்திரஓலை என்பான்‌ குறிக்கப்படுகிறான்‌. 


இது இவ்வூர்க்‌ கல்வெட்டெண்‌ 10 இன்‌ தொடர்ச்சியாகும்‌. 


1 , . விச்சாதிர மூவேந்தவேளான்‌ [எ]முத்தினாலும்‌ புரவுவரி இனைக்‌ 
களநாயகங்‌ காவனூர்கிழவன்‌ எழுத்தினா'லும்‌ வல்லப உதய , , 

1. , ளால்‌ அழகியபாண்டியன்‌ கூடத்துப்‌ பள்ளிக்கட்டில்‌ பாண்டிய 
ராஜனில்‌ எழுந்தருளியிருந்து புறத்தாய நாட்டுக்‌ குமரித்திரு 
வகர்த்தீ]. , 

9 . டை நூற்றேழரை நீக்கி நீக்கிறின்ற மாடை நரற்றேழரையும்‌ 


மடப்புற இறையிலியாகப்‌ பெறவேண்டுமென்று இக்கோயிலி 


4... [ள] த்திருமந்திரஜலை தென்னவ[தரையன்‌] எழுத்தினால்‌ வந்த 
திருமுகப்படி [யிப்‌]புரவுவரி இனைக்களத்து முகவெ:ட்‌]டி ஆலங்‌ 


குடையான்‌ எ... 








இதன்‌ இறுதிப்‌ பகுதி தலைகீழாக வைக்கப்‌ பெற்றுள்ளது. 


அதிலுள்ள 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968| 12 


மாவட்டம்‌ 1 கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ॥ கனல்‌ 
வட்டம்‌ 7 அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! இ,பி, 12-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : அகத்தீஸ்வரம்‌ 
மொழி ; தமிழ்‌ இந்திய கல்வெட்டு 
i g ண்டு அறிக்‌ 
ல்‌ அணிந்‌ ஆ அறிக்கை 
அரசு பாண்டியர்‌ மூன்‌ பதிப்பு : ன 
மன்னன்‌ 7 சடையவர்மன்‌ ஸ்ரீவல்லப ம்க்‌ வண்டு 1 ஞ்‌ 
தேவர்‌ எண்‌ ] 
இடம்‌ ்‌. அகத்தீச்வரர்‌ கோயில்‌-உண்ணாழியின்‌ தெற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை: கல்வெட்டின்‌ இடைப்‌ பகுதியே உள்ளது. 
கல்வெட்டு : 
1 . . முதுங்‌ கயலாணைப்‌ , . 
2 . . ஈ சேவர்க்குத்‌ இருப்படிமா 
9 . உ முன்னூற்றுவமங்கலத்‌ . , 
4 லும்‌ புரவுவரிதி[னை] . . 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968) 13 


மாவட்டம்‌ ॥ கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! 2-ஆம்‌ ஆண்டு 
வட்டம்‌ ! அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு t இ. பி. 1123 
ஊர்‌ 7 கத்தீஸ்வரம்‌ 
௮ த்த இ. ச. ஆண்டு \ oe 
மொழி 2 தமிழ்‌ அறிக்கை | 
எழுத்து : மிழ்‌ 
அல முன்‌ பதிப்பு 8 தி.க. தொ. அகத்‌. 9 
அரசு 1 ரண்‌ i 
பப்பு ந க்கம்‌ (1/1112) 
த்‌ ட்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : சடையவர்மன்‌ ஸ்ரீவல்லப லஸ்‌ ட்‌ 14 
தேவர்‌ ] 
இடம்‌ :  அசுத்தீச்வரர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ மேற்குப்‌ பக்கச்‌ சுவரில்‌ உள்ள முதல்‌ 
பட்டிகை. 
குறிப்புரை: பாண்டிய மன்னன்‌ சடையவர்மன்‌ ஸ்ரீவல்லபன்‌. . . . . பூவணத்து மாளிகையில்‌ 


அழயெ பாண்டியன்‌ கூடத்துப்‌ பள்ளிக்கட்டிலில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ போது 
இருவகத்தீச்சரமுடையார்க்கு சில மாடைகள்‌ தானமாக வழங்கியதைக்‌ குறிக்‌ 








கிறது. 
கல்வெட்டு 
1 ஜஹி ஸ்ரீ இருமடந்தையும்‌ ஜயமடந்தையும்‌ திருப்புய , . . | 
இருநிலமும்‌ பெருமையெய்த எண்டிசையுங்‌ குடை நிழற்ற 
மன்னவரெல்லாம்‌ வந்திறைஞ்ச மர , . 
2 சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீவல்லபலேவர்‌ யாண்டு இரண்டாவது இரா, . | 
, . ப்பூவணத்து விட்ட ருளின கோயிலினுள்ளால்‌ அழகிய பாண்‌ 
டியன்‌ கூடத்துப்‌ பள்ளிக்கட்டி . , 
3 ம்‌ முன்னூற்றுவமங்கலத்துச்‌ செம்பாதியால்‌ மாடை நூற்‌ ../ 
. ண்டுமென்று இக்கோயிலில்‌ ஸ்ரீகோயிலுடைய சாத்தன்‌ 
நாராயணனான திருவகத்துபர யே. . 
4 வரியுங்‌ குடுக்கவென்று திருவாய்மொழிந்தருளித்‌ திரும்‌ . ... / ... 
மஞ்சி உடையான்‌ அரையன்‌ செந்தாமரைச்கண்ணனான கென்‌ 
னவதரையன்‌ எழுத்‌ . . 
2 மாடை : பொன்‌ நாணயம்‌. ர ட்‌ மடல்‌. ட து 


1 இக்குறியிட்டுள்ள இடத்தில்‌ ஒவ்வொரு வரியிலும்‌ கல்வெட்டின்‌ சிறு பகுதி காணவில்லை, 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968] 14 


மாவட்டம்‌: கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு : 4-ஆம்‌ ஆண்டு 
வட்டம்‌ 7 அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1127 
த்‌ அகலனிவரும்‌ இந்திய கல்வெட்டு | ௮ 
மொழி 2 தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தி,க. தொ. அகத்‌. 10 
௬: பாண்டியர்‌ 
ன்‌ ய்‌ சர்க்‌ சள்வெப்டு. | ந 
மன்னன்‌ : சடையவர்மன்‌ ஸ்ரீவல்லப எண்‌ r 14 
தேவர்‌ J 
இடம்‌ அகத்தீச்வரர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ மேற்குச்‌ சுவரில்‌ உள்ள மூன்றாம்‌ பட்டிகை. 
குறிப்புரை கல்வெட்டின்‌ இடைப்‌ பகுதியான இது மடம்‌ ஒன்றில்‌ ஒவ்வொரு நாளும்‌ கன்யா 
தீர்த்தமாடி வரும்‌ நித்தபூஜகர்‌, வெயோகிகள்‌ ஆகிய ஐம்பது பேர்‌ உண்பதற்கு 
நிலம்‌ வழங்கியதைக்‌ குறிக்கிறது. 
கல்வெட்டு: 
1 . கும்‌ பொன்பற்றி உடையான்‌ எழுத்தினாலும்‌ புரவுவரித்‌ தனைக்‌ 
களத்து முகவெட்டி வேளூர்ழெவன்‌ எழுத்தினாலும்‌ புரவுவரித்‌ 
இணைக்கள நாயகம்‌ மாயனூருடையான்‌ எழுத்தினா . , 
2 . முன்னூற்றுவமங்கலத்து செம்பாதி மாடையால்‌ வந்த புன்‌ 
செய்‌ புனக்காடும்‌ வரியிலிட .. . / . . . ஸ்ரீதி,லனச்‌! சக்கரவர்த்தி 
கள்‌ ஸ்ரீவல்லப தேவர்க்கு யாண்டு நாலாவது இராச , , 
3. மடம்‌ உலகமுழுதுடையாளில்‌ கநா தீ. மாட்டி வரும்‌ நித்த பூஜ 
கரும்‌ பிவயோ.மிகளஞம்‌ நித்தம்‌ ஐம்பது பேர்‌ உண்சைக்கு நாட்‌ 
டாற்றுப்‌ போக்கு ஸஹதேயம்‌? முன்னூற்றுவமங்கலம்‌ , , 
4 . ல யாண்டு நாலாவதின்‌ எதிராமாண்டு முதல்‌ இவ்வூர்‌ செம்பா 





2. 


தியும்‌ மடப்புற இறையிலியாக வரியிலிட்டுக்‌ கல்லிலுஞ்‌ செம்‌ 
பிலும்‌ வெட்டுகைக்கு நம்‌ ஓலையும்‌ நம்‌ வரியிலார்‌ ௭. . 








ஸ்ரீ த்ரிபுவன' என்று இருக்க வேண்டும்‌. 


ப்ரஹ்மதேயம்‌. 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968| 15 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : TT 
ன்‌ அகத்‌ ஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ச்‌ தி.பி. 12-ஆம்‌ 
நூற்றாண்டு 

ஊர்‌ த i i 

ர்‌ அகத்தீஸ்வரம்‌ இந்திய கல்வெட்டு 1. 
மொழி 2 தமிழ்‌ பல்க அன்‌ 1 ன 
எழுத்து ! தமிழ்‌ முன்‌ பதிப்பு 7 _— 
அரசு ; பாண்டியர்‌ 

ட்‌ னி . ஊர்க்‌ கல்வெட்டு 5 
மன்னன்‌ ; சடையவர்மன்‌ ஸ்ரீ வல்லப எண்‌ வ 

தேவர்‌ 
இடம்‌":  அகத்தீச்வரர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ வடக்குச்‌ சுவரில்‌ உள்ள முதல்‌ பட்‌ 
டிகை. 


குறிப்புரை: மெய்க்கீர்த்தியின்‌ சிறுபகுதியே உள்ளது, 


த . . வரெல்லாம்‌ வந்‌[தி] . . 
2 . லம்‌ விளக்கே கே. , 
3 .. , டாய நாட்டு இக்குமரி இட 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968! 16 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆட்டு : ம்‌ 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ; கி. பி, 12-ஆம்‌ 
தூற்றாண்டு 
ஊர்‌ : அகத்தீஸ்வரம்‌ இந்திய கல்வெட்டு ] 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை |} 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ம்‌ 
அரசு : பாண்டியர்‌ 
ஊ Q 

மன்னன்‌: சடையவர்மன்‌ ஸ்ரீவல்லப எவ்‌ மகத்‌ | 16 

தேவர்‌ J 
இடம்‌ : அகத்தீச்வரர்‌ கோயில்‌ வடக்குச்‌ சுவரிலுள்ள முதல்‌ பட்டிகை, 


குதிப்புவர : கல்வெட்டின்‌ இடைப்‌ பகுதியே உள்ளது. இவ்வூர்க்‌ கல்வெட்டு எண்‌-6 லும்‌ 
சாத்தன்‌ நாராயணன்‌ குறிக்கப்பெறுகிறான்‌. இக்கல்வெட்டு இவ்வூர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 14-இன்‌ தொடர்ச்சியாக இருக்கலாம்‌. 


கல்வெட்டு: 


1 , . தீதமாட வரும்‌ ராவண , 
. நம்மடம்‌ ஊர[ட்டு]கைக்கு , , 
J டய சாத்த நாராயணனா! 


த த பவ பப்ப பட்ட படற 
1. சாத்தன்‌ நாராயணன்‌. 





த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968] 17 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு 1 ப 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 2 சுமார்‌ சி.பி, 14-15-ஆம்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ ; ்‌ ஸ்வரம்‌ 
ஊர்‌ அகதகுலவரம இத்திய கல்வெட்டு ம்‌ ட 
மொழி ! தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
ந்து : மிழ்‌ ்‌ ப 

எழுத்து : தம்ம முன்‌ பதிப்பு ! இ. க. தொ, அகத்‌, 4 
அரசு : ந 

ப்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | 2 (47) 1086) 
மன்னன்‌ ; ண என்‌ 17 
இடம்‌ :  அகத்தீச்வரர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ வடக்குச்‌ சுவரில்‌ இரண்டாம்‌ பட்டிகை. 
குறிப்புரை: கல்வெட்டின்‌ இடைப்‌ பகுதியான இது அழகிய மணவாளப்‌ பெருமாளுக்கு 


ஆடித்திருவோணத்தன்று நடக்கும்‌ பூசைக்குக்‌ [கனபம்‌] முதலியவற்றைக்‌ 
கொடுத்ததைக்‌ குறிக்கிறது. 


்‌ கல்வெட்டு: 
1 , ள்ளி ரிவி[த்திர/வாதி சவிந்திரவாதி ஆடி[த்‌]திருவோணந் 
தன்னா. . 
2 , டர்கு தாரைக்கும்‌ பூசைக்கும்‌ [௩ களபம்‌] நயிநார்‌ அழகிய மண 


வாளப்‌ பெரு . , 


3 . . லு கலநே தரணிக்கு ஆசந்திரதாரவர்‌ நடக்கும்படி இன்‌ நயிந. . 
. ன சிலவு நீக்கி சோறு ௫௪௨! கொண்டு எட்டு வராஹணர்க்கு 


ஷி. 


நமக்கா . , 





1, 54 நாழி 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 / 189 


மாவட்டம்‌ 7 
வட்டம்‌ 2 
ஊர்‌ 7 
மொழி: 
எழுத்து 7 
அரசு ! 


மன்னன்‌ ! 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 7 வக்‌ 

அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ.பி, 17-ஆம்‌ 
அகத்தீஸ்வரம்‌ தூற்றாண்டு 

தமிழ்‌ இத்திய ல்க ட 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 


முன்‌ பதிப்பு ; ல 


எண்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு | 18 
J 
அகத்தீச்வரர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ வடக்குச்‌ சுவரில்‌ இரண்டாம்‌ பட்டிகை. 


கல்வெட்டின்‌ சிறு பகுதியே உள்ளது. 


1 , , [றைக்கு இப்படிக்கு லட்டர்கள்‌ ௬நாம,ஹித்த கல்லு 


வெரட்டி] . , 


த, நா, 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ 1 


ஊர்‌ ; 
மொழி : 
எழுத்து 1 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை ; 


கன்னியாகுமரி 


அகத்தீஸ்வரம்‌ 


அகத்தீஸ்வரம்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 
பாண்டியர்‌ 


சடையவர்மன்‌ 
தேவர்‌ 


தொ. ஆய்வுத்துறை 


ஸ்ரீவல்லப 


தொடர்‌ எண்‌ : 1968) 19 

ஆட்சி ஆண்டு : — 

வரலாற்று ஆண்டு த்‌ கி.பி. 12-ஆம்‌ 
நூற்றாண்டு 

இந்திய கல்வெட்டு \ 

ஆண்டு அறிக்கை | கத 

முன்‌ பதிப்பு ; ல 

ஊர்க்‌ கல்வெட்டு ] 


அகத்தீச்வரர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ வடக்குச்‌ சுவரின்‌ மூன்றாம்‌ பட்டை. 


கல்வெட்டின்‌ இடைப்பகுதி மட்டும்‌ உள்ளது. இதில்‌ குறிக்கப்பெறும்‌ செந்தா 
மரைக்‌ கண்ணன்‌ இவ்வூர்க்‌ கல்வெட்டு எண்‌ 13-லும்‌ குறிக்கப்பெற்றுள்ளான்‌. 


கல்வெட்டு; 


1. . க்கும்‌ ரிவயோகிகளுக்கும்‌ உண்கைக்கு இத்ே , , 


2. [தர]ச்‌ சொன்னோம்‌ இப்படி கல்லிலுஞ்‌ ௦, . 
ச . | செந்தாமரை கண்ணனான தெ , , 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968] 20 


மாவட்டம்‌ ; கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : து 
பிடர்‌ அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 12-ஆம்‌ 
நூற்றாண்டு 
ர்‌ அகத்தீஸ்வரம்‌ இந்திய சுல்வெட்டு 
மொழி 2 தமிழ்‌ டக மனஸ்‌ இ 
எழுத்து 2 தமிழ்‌ முன்‌ பதிப்பு : — 
அரசு ; பாண்டியர்‌ 
ன க ர கு 3 ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : சடையவர்மன்‌ ஸ்ரீ வல்லப எண்‌ ரம 
தேவர்‌ 
இடம்‌ : அகத்தீச்வரர்‌ கோயில்‌ உட்புறத்‌ தெற்குச்‌ சுவரின்‌ இரண்டாவது பட்டை. 


குறிப்புரை : மெய்க்சீர்த்திப்‌ பகுதி மட்டும்‌ உள்ளது. அதிலும்‌ இடையில்‌ ஒரு பகுதி இல்லை, 


கல்வெட்டு : 
ம்‌ - ஆடு ம சி கடம்‌ [குடை] . வர்க்கக்‌ 
2 , வீற்றிருனருளி மாமுதல்‌ ல, தம்‌ கோச்சடைய . , 
8... , . னிலெழுந்தருளியிருந்து புறத்தா , / , இருவகத்திமரமுடைய , , 


[ இக்குறியிட்டுள்ள இடத்தில்‌ ஒவ்வொரு வரியிலும்‌ கல்வெட்டின்‌ றொ பகுஇ காணவில்லை. 


த, நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 195/3! 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 5 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ.பி, 17-ஆம்‌ 
ஊர்‌ : அகத்தீஸ்வரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்திய கல்வெட்டு | நத 

்‌ ்‌ க ஆண்டு அறிக்கை 
எழுத்து : கமிழ்‌ 
அரசு 7 வெல மூன்‌ பதிப்பு : வ 

4 3 % 
மன்னன்‌ 2 _— ஊர்க்‌ கல்வெட்டு | 2] 
எண்‌ J 7 

இடம்‌ : அகத்தீச்வரர்‌ கோயில்‌ உட்புறத்‌ தெற்குத்‌ தூண்‌. 


குறிப்புரை : அகத்தீச்சுரத்து குட்டுவரில்‌ உலகுதொழ நின்றான்‌, காரி ஆகியோர்களால்‌ 
நிறுவப்பெற்றது எனக்‌ குறிக்கிறது. 


கல்வேட்டு : 


இகத்‌ தரண்‌ 
அகத்தீச்சு 
ரத்து குட்டு 


வரில்‌ உலகு 


ஷ்‌ ட்‌ ப அதத) 


தொழ நின்றா 


1 
ட்‌ 


ன்‌ காரி உள்ளி 


[5 வப 


1௩ 


ட்டார்‌ கணக்கு 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968] 22 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 


ஊர்‌ ; 
மொழி / 


எழுத்து 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கன்னியாகுமரி ்‌ ஆட்சி ஆண்டு 1 2) 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று, ஆண்டு ; கொல்லம்‌ 614 

கி.பி. 1498 
அகத்தீஸ்வரம்‌ இந்திய கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அ.றிக்கை ன்‌ 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : இ. தொல்‌, வெ. தொ, 
— VII], பக்கம்‌ 5 (7/1103) 
க்‌ ண்ணு கல்வெட்டு | 992 

எண 


அகத்தீச்வரர்‌ கோயில்‌ அருகில்‌ உள்ள பாறை. 


புறத்தாய நாட்டுத்‌ தென்வாசிவாரண நன்னாட்டு அகத்தீச்சரமான உதைய 
மார்த்தாண்டச்‌ சதுர்வேதிமங்கலத்துப்‌ பட்டர்களுக்கு அரசன்‌ தனது பிறந்த 
நாளான பரணி நாளில்‌ அகரம்‌ ஏற்படுத்தி அவர்கள்‌ ருக்‌, யஜுர்‌, சாம ஆகிய 
வேதங்களைப்‌ பயிலுவதற்கும்‌, அவர்களின்‌ மருத்துவ வசதிக்கும்‌, மட்பாண்டத்‌ 
தேவைக்கும்‌ நிலம்‌ வழங்கியதைக்‌ குறிக்கிறது. 


1 ஹஹி ஸ்ரீ அருளிசைகை புறத்தானாட்டு தென்வாசிவாரண 
நன்னா 

2 ட்டு அகத்தீச்சுரமான உதையமாத்தா-ண்டச்‌ ச துவேஃ மங்கலத்து 
லட்டர்களுக்கு பரணி நம்ம 

2 ஈட்டைப்‌ பிறந்த நாளிலே இவ்வகரம்‌ வைக்க க/[ற்பி]க்கையில்‌ 
சதுவே-2! லட்டர்கள்‌ பேரிருபத்து நாலுக்கு வாம!மிருபத்துதா 

4 லும்‌ ஸமிவலாமடி இரண்டும்‌ விஷ்ணுவாமம்‌ இரண்டும்‌ வைஃலா 
மம்‌ ஒன்றும்‌ கூட லாமமிருபத்தொன்பது 

5 க்கு ஹாமம்‌. ஒன்றுக்கு கெர்‌£குளத்தின்‌ கழ்‌ நிலம்‌ இரண்டு 
மாக்காணி ஆசு நிலம்‌ அறுபத்து அஞ்சு மாச்காணியு 





* ழ்‌” வரிக்குக்‌ ழ்‌ எழுதப்பட்டுள்ளது. 
தெர்குளம்‌ என்று தி, தொல்‌. வெ. தொ. யில்‌ பதிப்பிக்கப்பட்டுள்ளது. 
“லம்‌” வரிக்குக்‌ ழ்‌ எழுதப்பட்டுள்ளது. (திருப்பவும்‌) 


10 


11 


13 


14 


10 


16 


ம்‌ இருமெஃவஏத்தி! நிலம்‌ ஒரு மாவும்‌ யஜுவே-4உவர த்தி£ 
நிலம்‌ ஒரு மாவும்‌ ஸாசவேஃவஏ த்தி? நிலம்‌ ஒரு மாவும்‌ சல்லி 

யவரத்து* நிலம்‌ ஒரு மாவும்‌ குலாலவர]த்தி5 நிலம்‌ முக்காணியும்‌ 
காருவஏ த்தி நிலம்‌ முக்காணியும்‌ இவ்வ.மரடி ரக்ஷிக்குமா 

று கற்பித்த ஆனந்தவர்‌ பரிஷையில்‌ அன்றன்று சாது$- சஷி 
[மூத்தவர்கள்‌ கை]யாளுமாறு மடப்பிறமாக விட்ட நி 

லம்‌ அஞ்சு மாவும்‌ கூட நிலம்‌ எழுபத்தஞ்சு மா முக்காணிக்கு 
எல்லையாவது நாஞ்சி நாட்டில்‌ தெரான அழயெசோழநல்‌ 

லூர்ப்‌ பெரிய குளத்தின்‌ கீழ்‌ முட்டைக்‌ குமிழி மடை கீழைக்‌ 
கால்போக்கில்‌ நிலத்துக்கு எல்லை சீழெல்லை கன்னடியர்‌ குல 
காலன்‌ ம 

டை மேலைப்‌ பெருங்காலுக்கு மேர்கு தென்நெல்லை உதிரப்‌ 
பெட்டியை சுற்றியோடும்‌ கோட்டாற்‌ றுக்கும்‌ வடக்கு மேலெல்‌ 
கை மேல்படி 

ஆற்றுக்கும்‌ மேலை வாசல்‌ எல்லை முக்காணிக்கும்‌ தெர்க்குத்‌ 
இடலுக்கு வடக்கு குழி அஞ்சு நிலம்‌ ஒரு மா வரைக்காணிக்‌ 
கும்‌ முட்டைக்‌ கு 

மிழி கீழைக்காலுக்கும்‌” இழக்கு வடவெல்லை கரைக்கு தெர்க்கு 
தடி பல்வரிசைப்‌ பற்றுக்கும்‌ 8ீழ்மேல்‌ தோப்புக்‌ கா லுக்கும்‌ . 
கூட்டுப்‌ பறைச்சேரி 

க்கும்‌ தெர்க்கு ஆக இன்னான்கெல்லைக்குட்பட்ட தடி னூ ற்று 
எண்பத்தொன்பதுனால்‌ நிலம்‌ எண்பத்து நாலு மா முக்காணியும்‌ 
மேல்படி பற்று கந்‌ 

னடிய குலகாலன்‌? மடை மேலைக்‌ கால்‌ போக்கு நடுவடைய 
விட்ட நிலத்துக்கு 8 ழெல்லை நடுவில்‌ கால்போக்கு வேளா விருத்‌ 
இக்கும்‌ பள்ள நால்‌ கலம்‌ பாட்டு 

க்கும்‌ பெருங்காலுக்கும்‌ மேற்கு தென்நெல்லை சோழகேரள 
விண்ணகர்‌ எம்பெருமான்‌ திருவிடையாட்டம்‌ தடி ஒன்று நிலம்‌ . 
அரைக்காணிக்கு வடக்‌ 





ஒலக 


இருக்வேதல்ருத்தி, 








யஜுர்வேதவ்ருத்தி. 

சாமவேதல்ருத்தி. 

சல்லியவ்ருத்தி : இரண?௰ச்சைக்காக விடப்படும்‌ நிலம்‌. 
குலாலவ்ருத்தி : மட்பாண்டம்‌ செய்வதற்காக விடப்படும்‌ நிலம்‌. 
சாதுர்ம்மாஸ்யம்‌. 


“முட்டைக்குக்‌ காலுக்கும்‌” என்று இ, தொல்‌. வெ. 
*செக ஆக' என்று அதே தொகுதியில்‌ படிக்கப்பட்டு 


தா. யில்‌ படிக்கப்பட்டுள்ள து. 
ள்ளது. 


“[கந்‌]காலன்‌' என்று அதே தொகுதியில்‌ படிக்கப்பட்டுள்ள து. 


17 


18 


19 


20 


21 


22 


23 


24 


2s 


26 


27 


கில்‌ உதிரப்பெட்டிக்கு போகிற கீழ்மேல்‌ நடை வரம்புக்கு வடக்கு 
மேலெல்கை மேல்படி மடை மேலை பெருங்காலுக்கு கிழக்கு 
வடவெல்லை கிழக்கடைய இங்ஙன்‌ 

[சா]த்தன்‌ நிலமான கெராச்சேய்‌ தடி ஒன்று நிலம்‌ முக்காணிக்குத்‌ 
தெற்கில்‌ கீழ்மேல்‌ வரம்புக்கும்‌ இதில்‌ நின்றும்‌ நெக்கு நோக்கிப்‌ 
போகிற தோப்புக்‌ காலுக்கு தெற்கு 

ஆக இன்னான்கெல்லைக்குட்பட்ட தடி இருப்த்திரண்டினால்‌ நிலம்‌ 
பன்னிரண்டு மா முக்காணியும்‌ கூட தடி இருனூற்று மூன்‌ றினால்‌ 
நிலம்‌ தொ 

ண்ணூற்றேழு மா விதில்‌ அறுனூற்‌ ரொருபத்‌ தொன்றா மாண்டு 
பசான வரையும்‌ கய்யாண்டு போரும்‌ தேவதான னில மிரண்டு 
மாக்காணியும்‌ 

திருவிடையாட்டம்‌ நிலம்‌ ஒரு மாவரை யரைக்‌ காணியும்‌ தான 
இறயிலி நிலம்‌ ஒன்பது மாக்காணியும்‌ நாயன்‌ கோகை அகர 
மிருசாதி நிலமிரண்டு மா 

வும்‌ பெரும்‌ பற்றோடு கடமை கொண்டு பொரும்‌ நிலம்‌ ஆறு 
மாவரைக்‌ காணியும்‌ உட்பட தடி முப்பத்தேழுனால்‌ நிலம்‌ இரு 
பத்தொரு மாக்காணியும்‌ நீ 

க்கி இவ்வகரத்துக்கு பற்றாக விட்ட தடி நூற்று அறுபத்து ஆறு 
னால்‌ நிலம்‌ எழுபத்தஞ்சு மா முக்காணியும்‌ தோட்டமும்‌ கோட்‌ 
டக்‌ கூறுகளும்‌ மனையும்‌ மனைக்கூ 

றும்‌ மற்றும்‌ எற்பேற்பட்டதும்‌ கதிற்களமாக விட்ட களத்துக்கு 
எல்லையாவது கருப்புக்கோட்டையில்‌ நயினாற்‌ சீகைலாசமுடய 
நயினார்‌ தேவதானத்துக்கும்‌ தெ 

ன்‌ மேற்கு தடி நாலுக்கும்‌ பொலிந்துநின்றபிரான்‌ திருவிடை 
யாட்டத்துக்கும்‌ தென்மேர்கு வரிசைப்‌ பற்றுக்கும்‌ வயலுக்கும்‌ 
தென்‌ மடல்‌ தெருவுக்கும்‌ வள்ளுவ நாட்டாழ்வா 

ர்‌ வீட்டு வளவில்‌ தெற்கும்‌ தளுக்கும்‌ நடுவில்‌ கடந்த கதிர்களமும்‌ 
கூட அறுனூற்று ஒரு பத்து இரண்டாமாண்டு காற்முதலுக்கு 
தங்களுக்கு உடகபூவ௮ப25 ஆர.ககாக தன்றேம்‌ தங்களும்‌ இக்‌ 

காலம்‌ முதல்‌ உ௱னமாக கைய்யாண்டு கொண்டு செல்லுமாறுஞ்‌ 
செக இது கொல்லம்‌ அறுனூற்று ஒருபத்து நாலாமாண்டு மகர 
ஞாயறு நாலு சென்ற நாள்‌ 


26 


29 


30 


J1 


சேரவன்மாதேவியில்‌ .பதிநேழாம்‌ பண்ணை செய்வான்‌ வீட்டில்‌ 
நாம்‌ வீடாயிருக்க இம்மாற்கமே கெ த்வத்‌ கழ்‌ நிலம்‌ 
எழுபத்தஞ்சு2 மா முக்காணியு 

ம்‌ தோட்டமும்‌ தோட்டக்‌ கூறுகளும்‌ மனையும்‌ மனைக்‌ கூறு 
களும்‌ கருப்புக்கோட்டையில்‌ கதிற்களமும்‌ மற்றும்‌ எற்பேற்‌ 
பட்ட ஸூஷாவிகளும்‌ கூ 

ட வாவ.ாகசாக உஉகவ6வ_ய2உஉா.கூக பாதவிழுக்காட்டிலே 
கைய்யோலைப்படியே மடப்புறமும்‌ வரத்திகளும்‌ உட்பட நான்‌ 
கெல்லைக்கும்‌ உணு பவித; 

மும்‌ இட்ட கல்லும்‌ நாட்டிக்‌ கொண்டு கல்லிலுஞ்‌ செம்பிலும்‌ 
வெட்டிக்‌ கொண்டு ஆட, உவ வாஷசி௨வே-௦0 கைய்‌ 
யாண்டு கொண்டு செல்லுமாறும்‌ கற்பிற்றமைக்கு 

இது தரவாகும்‌ இவை காமன்‌ உதையநதன்‌ எழுத்து 








1 
க. 





தெற்குளத்தின்‌ ழ்‌ என்று தி. தொல்‌, வெ. தொ. யில்‌ பதிப்பிக்கப்பட்டுள்ள து. 


இருவிதாங்கர்த்‌ தொல்பொருள்‌ வெளியீட்டுத்‌ தொகுதியில்‌ “ 


பதிப்பிக்கப்‌ பட்டுள்ளது. 


எழுபத்திருமா முக்காணி * என்று 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1908) 28 


மாவட்டீம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி அன்டு 2 வன்‌ 
வப்‌ அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ; கொல்லம்‌ 614 
கி.பி. 1438 
வ்‌ அகத்தீஸ்வரம்‌ இத்திய கல்வெட்டு 1 
மொழி 7 தமிழ்‌” ஆண்டு அறிக்கை ] ட 
சதக்‌ தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தி.தொல்‌.வெ.தொ 
அரசு உ க ௮ 
பல்‌ ஊர்க கல்வெட்டு | 4/7, பக்கம்‌ 8. 
மன்னன்‌ ; த ன்‌ த்‌ ர 23 (6/1103, 
இடம்‌ அகத்திச்வரர்‌ கோயில்‌ அருகில்‌ உள்ள எழுத்துப்பாறை. 
குறிப்புரை புறத்தாய நாட்டுத்‌ தென்வாசிவாரண நன்னாட்டு அகத்தீச்சரமான உதைய 
மார்த்தாண்டச்‌ சதுர்வேதிமங்கலத்துப்‌ பட்டர்களுக்கு அரசன்‌ தனது பிறந்த 
நாளான பரணி நாளில்‌ அகரம்‌ ஏற்படுத்தி, அவர்கள்‌ ருக்‌, யஜுர்‌, சாம ஆகிய 
வேதங்களைப்‌ பயிலுவதற்கும்‌, அவர்களின்‌ மருத்துவ வசதிக்கும்‌, மட்பாண்டத்‌ 
தேவைக்கும்‌ நிலம்‌ வழங்கப்பெற்றதைக்‌ குறிக்கிறது. 
கல்வெட்டு: 
1 வஹி ஸ்ரீ அருளிச்‌ செய்கை புறத்தாநாட்டுத்‌ தென்வாசிவாரண 
நன்னாட்டு அகத்தீறாசான உதையமாத்த 
2 ஈஏண்டச்‌ சதுர்வே4சிமங்கலத்துப்‌ பட்டகளுக்குப்‌ பரணி நம்‌ 
ஆட்டைப்‌ . பிறந்த நாளிலே இவ்வகரம்‌ வைக்கக்‌ கற்பிக்கை 
யில்‌ ச 
8. துவே-சி பட்டகள்‌ பேரிருபத்து நாலுக்கு மனை இருபத்துநாலு 
ஙிவப,திபெஷெக்கு[மு!] விரவ; திபெஷெக்குமுள்ள தல 
4  த்துக்கும்‌ பவெிலாமழ? ஒன்றுக்கு மனை ஒன்றும்‌ 8மேஃவஏத்தி ய 
ஜுவே-உவஏ த்தி ஹாசவே௨வஏ த்தி 
ர, “வெப்ரதிஷ்லைக்கும்‌” என்று இருக்கவேண்டும்‌. 
2,  விஷ்ணுப்ரதிஷ்டை. 
J. வைத்யபாகம்‌ 
4, ருக்வேதவ்ருத்தி, 
5, யஜுர்வேதவ்ருத்தி. 
6. சாமவேதவ்ருத்தி. 2 


பெ 


ஒஃய்யாளும்‌ பேர்க்கு மனைகளுக்கும்‌ ஆனந்தவாளர்‌ பரிஷயில்‌ 


பிழாரகளில்‌ அன்றன்று சாது? ஸு 





6 ம்‌! மூத்த அவர்களுக்கு இருக்குமாறு மடங்கெட்ட உள்ள தலத்‌ 
துக்கும்‌ சல்லிய விருத்தி* குலால விருத்‌ 
ர்‌ இ? தாருவிருத்தி கைய்யாளும்‌ பேற்குக்‌ குடியிருப்புக்கும்‌ புறக்குடி 
யாக இருக்கும்‌ பேற்குக்‌ குடியிரு 
8 ப்புக்கும்‌ கூட விட்ட நத்தத்துக்கும்‌ இவ்‌ வகைக்கு விடுமாறு கற்‌ 
பித்த நிலம்‌ நாற்று இருபத்து இரண்டு மா மு 
9 க்காணியில்‌ நாஞ்ச நாட்டில்‌ தெரான அழயெசோழ நல்லூர்ப்‌ 
பெரியகுளத்தின்‌ கீழ்‌ விட்டுத்‌ தர 
10 வு எழுதிக்‌ குடுத்த நிலம்‌ எழுபத்து அஞ்சு மா முக்காணியும்‌ கதிர்க்‌ 
களமும்‌ தோட்டக்‌ கூறுகளும்‌ 
11 நீக்கி நிலம்‌ முப்பத்தேழு மாவுக்கு விட்டுக்‌ குடுத்த மங்கலக்குளம்‌ 
தவைக்குளம்‌ அரையர்‌ 
13 புதுக்குளம்‌ தேவிகுளம்‌ நாணம்பிகுளமுட்ப்ட்ட குளங்களுக்கும்‌ 
புரவுகளுக்கும்‌ எல்லையாவது 
13 தீழெல்லை குமரிக்கும்‌ முட்டத்துக்கும்‌ மேர்கிற்‌ விலக்கில்‌ நிற்குந்‌ 
“தோரணத்துக்கு மேற்கும்‌ இதன்‌ 
14  நேர்வடக்குந்‌ தென்னெல்லை உழக்குணி குள த்துக்கும்‌ இதன்‌ மேற்கு 
மங்கலமுடைய சாத்தாவின்‌ 
15 கோயிலுக்கும்‌ இதன்மேற்கு முக்கவருக்கும்‌ வடு மேலெல்லை 
மணக்குடிப்‌ ப[ற்றி/ல்‌ கீழெ 
16 ல்லைக்கும்‌ நாறணபாறைக்கும்‌ இதநேர்‌ வடக்கு நங்கை ணெழ்‌ றுக்‌ 
கும்‌ கிழக்கு வடவெ 
17 ல்லை சிவிந்திரப்‌ பற்றுக்கும்‌ வாரி ஊருக்குப்‌ போகிற பெருவழிக்‌ 
கும்‌ தெற்க்கு: இன்னான்கு எல்லை 
18 க்கு உட்பட்ட நத்தமும்‌ நத்தப்பாலும்‌ தோட்டமும்‌ தோட்டக்‌ 
கூறுகளும்‌ விளையும்‌ விளை 
19 க்காடும்‌ மங்கலக்குளம்‌ கவைக்குளம்‌ அரையர்‌ புதுக்குளம்‌ தேவி 
குளம்‌ நாணம்பிகுளம்‌ ஆக இக்குள 
20 ங்களும்‌ குளத்தின்‌ கீழ்‌ புரவுகளும்‌ பணத்‌ 
உடை குளமடைத்துக்‌ கா 
சாதுர்ம்மாஸ்யம்‌. 
சல்லியவிருத்தி ; இரண சிகிச்சைக்காக விடப்படும்‌ நிலம்‌. 


குலாலவிருத்தி ட மட்பாண்டம்‌ செய்வதற்காக விடப்படும்‌ நிலம்‌. 


21 


22 


23 


24 


25 


26 


27 


28 


29 


30 


31 


82 


dd 


24 


டு வெட்டித்‌ திருத்திப்‌ பயிர்ச்‌ செய்யும்‌ நிலங்களும்‌ சீழ்‌ நோக்கின 
திணறும்‌ மேல்‌ நோ 

க்க மரமும்‌ : மற்றும்‌ எர்ப்பேர்ப்பட்ட ஸமஷஉ உகளும்‌ 
அகரவற்றாக கொல்லம்‌ அறுனூ 

ற்று இருபத்திரண்டாமாண்டு முதலுக்கு தங்களுக்கு ௨௨௧ 
பஉஒவ-ய2-2உ௱நமாகத்‌ தந்னேம்‌ தங்களும்‌ இக்காலமு 

தல்‌ உ௱நமாக கைய்யாண்டு கொண்டு செல்லுமாறு செய்க இது 
அறுநூற்று இருபத்து நாலாமாண்டு மகர ஞா 

யிறு நாலு சென்ற நாள்‌ சேரவன்மாதேவியில்‌ பதிநேழாம்‌ 
பண்ணை செய்வான்‌ வீட்டில்‌ நாம்‌ வீடாயிருக்‌ 

க இம்மாற்கமே புறத்தாநாட்டுத்‌ தென்வாசிவாரண நன்னாட்டு 
அகத்தீபமசான உதையமாத்தாஃண்டச்‌ சதுவே- மங்கல 

அகரங்‌ கெட்டுறெ தலத்துக்கும்‌ புறக்குடியாக இருக்கும்‌ பேற்‌ 
குச்‌ குடியிருப்புக்கும்‌ புஞ்சை விளைக்காட்டு 

க்கும்‌ உட்பட்ட. நத்தமும்‌ நத்தப்பாலும்‌ தோட்டமுந்‌ தோட்டக்‌ 
கூறுகளும்‌ விளையும்‌ விளைக்காடும்‌ . , 

னக்‌ குளங்களும்‌ குளத்தின்‌ ழ்‌ புரவுகளும்‌ கீழ்‌ நோக்கின 
திணறும்‌ மேல்‌ நோக்க மரமும்‌ மற்று மெற்பேற்பட்ட [ஸ] 

2வடாவிகளும்‌ ச்‌ ஹவா ஆமாக உ௨௧ உ 0லவ-ய228.உ௱ந 
மாகப்‌ பாத விழுக்காட்டிலே வீடுங்கெட்டி கு 

டியுமிருந்து கை ஓலைப்படியே மடப்புறமும்‌ வ. த்திகளுமுட்பட 
நான்கெல்லைக்கும்‌ உணு பவித;மும்‌ இட்டு கல்லும்‌ 

நாட்டிக்‌ கொண்டு கல்லிலுஞ்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொண்டு 
ஆவ, உய வக ஹஞதி உரிவே-சே அகரப்பற்றா 

க கைய்யாண்டு கொண்டு செல்லுமாறு கற்பிற்றமைக்கு இது தர 
வாகும்‌ இவை சுந்தரன்கோதை எழுத்து 


சேத யாமம்‌ செய்த வலம்‌ ௨ 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1908 | 24 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 1 வ 
வட்டம்‌ 2 அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 2 கொல்லம்‌ 1089 
ள்‌ சி. பி, 1883 
ஊர்‌ ! அக்கரை 
மொழி 1 தமிழ்‌ இந்திய கல்வெட்டு | ட 
எழுத்து: தமிழ்‌ சரக்க டர 
அரசு ! க முன்‌ பதிப்பு : ௮ 
மன்னன்‌ ! கலை 
ஊர்க்‌ கல்வெட்டு \ { 
எண்‌ ்‌ 
இடம்‌ : சேந்தன்‌ செந்திலாதிபதி செக்கடி விநாயகர்‌ சந்நதியின்‌ நெக்குச்‌ சவர்‌. 


குறிப்புரை  கல்பணி துவக்கிய நகரத்தார்‌, கூட்டி அரத்து தெம்பரத்தானுக்குக்‌ கொத்தனார்‌ 
தங்கும்‌ இடம்‌ அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு ; 


௧௬௩0௯ ணு ஆ 
வணி மீ கல்‌ பணி 
துவக்கி நகரத்‌ 
தார்‌ கூட்டி அர 
த்து சிதம்பர 
தாணுக்‌ கொத்‌ 
தனார்‌ முகாந்த 
ரமாக ௧௯ 

௩மள இ காற்தி 
கை மீ ௫௨ இங்‌ 
கள்‌ கிழமை ரொ 
நட்செத்திரம்‌ 
ஆன பகல்‌ இ க்கு 
மேல்‌ எ க்கு அகம்‌ 


வே பெ ௮ ந டெ. மே மக வ 


கவட சவ டவ ட்‌ டவ 
ஷூ டே மற டு 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌: 1968 25 
மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு : 
வட்டம்‌ ; அகத்தஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 952 
A இ. பி, 1776 
ஊர்‌ : ஆச்சிராமம்‌ 
மொழி : தமிழ்‌ இத்திய கல்வெட்டு | 3 
ஆண்டு அறிக்கை 
எழுத்து: தமிழ்‌ 7 
அரசு ; — மூன்‌ பதிப்பு : — 
மன்னன்‌, : கல ஊர்க்‌ சுல்வெட்டு 1 3 
எண 
i 
இடம்‌ 1... திருப்பனந்தாள்‌ மடம்‌ -- அன்னபாலிப்புக்‌ கூட உத்திரம்‌. 


குறிப்புரை : வைத்தியலிங்க சுவாமி அவர்கள்‌ ஆச்சிராமத்து தர்மபுர மடத்தைத்‌ திருப்பணி 


செய்வித்ததைக்‌ குறிக்கிறது. 


1 ௯௱௫௰௨ இ ஆனி மீ ௩ ௨ ஆச்சிராம தர்மபுர மடம்‌ இரு 
2 ப்பணி செய்விச்ச வயித்தியலிங்க சுவமிக்கு சொக்கலிங்‌ 


8 கெர்‌] துணை மாணிக்கவாசகத்துக்கு சுந்தரமூர்தி துணை 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968/26 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்டி ஆண்டு : க 
வட்டம்‌ ! அகத்‌ தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 879 
க்‌ இடண்ன்த்துடி சி.பி. 1097 
மொழி: தமிழும்‌, மலையாளமும்‌ இந்திய கல்வெட்டு ப 
ண்‌ க்‌ 

எழுத்து! தமிழ்‌ கமி அதில்லை! 
அரசு! _— முன்‌ பதிப்பு : 2-5 
WE 3 ம்னு ஊர்க்‌ கல்வெட்டு | | 

எண்‌ ] 
இடம்‌: ஷேக்‌ அப்துல்லா காதரின்‌ வீட்டுப்‌ பின்புறத்‌ தோட்டத்தில்‌ நிறுத்தப்பட்டிருக்கும்‌ 

கல்‌. 

குறிப்புரை :  நாஞ்சி நாட்டில்‌ நாயக்கருடைய படை வந்து அழிவு ஏற்படுத்திய இல்‌ ஓலைய்பெட்‌ 


டிகளும்‌ ட்டி குறிகளும்‌ மறைந்து போயின. அவைகள்‌ யார்‌ ஒருவர்‌ சையில்‌ 
காணப்பெறினும்‌ கண்ட இடத்திலேயே அவரைத்‌ தண்டிக்கவேண்டும்‌ என்று 


குறிக்கிறது. 
கல்வெட்டு! 
I சிவமயம்‌ 
2 கொல்லம்‌ அஎ இ கார்திகை மீ ௯ ௨ 


3... நாட்டுத்‌ தங்கடம$த்து கல்லு வெ 

4 ட்டி நாட்டிக்‌ கொடுத்த வகை 

ர்‌ நாயகரிடெ. படை வந்நு நாஞ்சி 

6 டைடு ௮௱௫ம௯ ஹி முதல்‌ பல நா 
ச்‌ ளும்‌ படை வத்நு படைக்கெடுவ 

8 குகைக்‌ கொண்டு அ௱சம௯ இம்‌ 


முதல்‌ ௮௱௬0௯ ஸ்‌ - ம்‌ வரைக்கு 
10 அஞ்சாலியில்‌ அடைச்சு நீக்கி 
1] அடைக்க வேண்டும்‌ கார்‌ பூவு ௨ம்‌ 
12 ,.ம.பூவுல்‌ கம்‌ ஆக பூவுயடும்்‌ நா 
13 ம்‌ கழிச்சு கொடுக்கையில்‌ அஞ்சா 
14 லி குக்கை கோட்டைப்‌ பதீவு காணி 


( திருப்பவும்‌ ] 


22 
22 
வலி 


30 


48 
43 
44 
45 
46 
47 
மட 
49 
50 
31 
3 


க்கைய்‌ நீக்கன ஆமணக்‌ கெண்‌ 
ணை வகையும்‌ கச்சையாவனையும்‌ 
பிறந்த நாள்‌ பிரைவகைம்‌ மக்கு 
ட்‌ கொழைச்சும்‌ கொடுத்தா மங்க 
ல முதல்‌ மண்ருடி வரை ஓலைப்‌ பெ 
ட்டியளும்‌ சிட்டிகு நியஷம்‌ பொய்‌ 
போகையில்‌ இடி ஓலைகள்‌ யாதா 
மொருத்தர்‌ பறில்‌ காணு நாள்‌ கண்‌ 
[ட] களத்தில்‌ கற்றும்‌ இழியும்‌ பட்டு 
போமாறும்‌ தன்னிப்பிச்சேழ்‌ முதல்‌ 
இத்ததும்‌ எடுத்து அடக்கிய கநை 
பள்ளி காணியாட்சை உள்ப்பட்ட 
வகை விட்டு கொடுத்தர படை 
க்கிலாதியிலும்‌ கவர்ச்சையி 

லும்‌ பொய்‌ முறி வகையாகிலு 

ம்‌ காண காரியமெங்கிலும்‌ 
உடையவன்‌ அல்‌ 

லாதே. அன்னிய 

வராயிட்டும்‌. பெ 

மும்‌ பேருயிட்‌ 

டும்‌ ஓலை கொண் 

டி வருநாள்‌ அய்‌ 

யோலை பிறமாண 

மல்ல பாட்டமும்‌ 

மேல்வாரமும்‌ 

கழிசங்கேதம்‌ 

உள்ப்பட்ட காரி 

னு அற்பசியும்‌ 

காத்திகையும்‌ ப 

சானம்‌ பைங்‌ 

கூனியும்‌ சித்திரை 

யும்‌ நெல்லு கொ 

டுக்கிநந்தல்லா 

தே விலை தரத்தி. 

னு பணம்‌ கொ 

டுக்கையும்‌ அ 

ருது வேண்‌ 


டிக்கையும்‌ 


57 
98 
50 
60 
61 
62 
63 


8d 


அருது படுக 

லம்‌ கடன்‌ மு 

றி உபையம்‌ 

பலிசை ௮ . 

த்து வராதத்‌ 

தினு படுகல 

மும்‌ கடனும்‌ 

பொதி குகையும்‌ வேண்டா 
தனத்‌ தெண்டம்‌ சாவு 
காணிக்கை வேண்டா 
எந்நும்‌ சங்கேதப்ப 
ற்றிலும்‌ பெரும்பற்றிலும்‌ 
பெறாம்‌ பேறு முறிவே 
ண்டிப்‌ பிடிச்சு உல்‌ 
ப்பத்தி தடுத்தால்‌ தடை 
யில்லை எந்நும்‌ சங்கே 
குக்காறர்‌ கொண்ட. கட 
றினு இல்‌ வாரமத கைஞ்‌ 
ஙு வேண்டிச்சு கொ 
ள்ஞநந்தல்லாதே தேச த 
டை தடுகருது எந்நும்‌ 
பேரால்‌ வராதினும்‌ பாட்ட 
இனும்‌ தன்னாண்டை.. 
க்குறியும்‌ தலைக்குறியும்‌ 
காட்டி ஓப்பிச்சுக்‌ கொ 
ள்ளுமாறும்‌ நம்மடெ 
ஆளஞுகள்‌ பிறயபட்டால்‌ 
(ரிரமணர்க்கு செ 

லவினு நெல்‌ பன்னிரு நா 
மியும்‌ சூத்திரர்க்கு செலவி 
னு தெல்‌ ஒன்பதி நாழி 

யும்‌ அல்லா? கொடு 
க்கருது எத்றும்‌ ஆக இ 
வ்வகைக்கு அரம்‌ ஹு 
அற்பசி மீ ம்ம லம்‌ ௮ 
ச, ஹெ வைகாசி மீ யட்டி 
கொடுக்க சொன்‌ 


ன படிக்கு [விரு] 


(திருப்பவும்‌) 


91 
92 
93 
94 
95 
96 
98 
99 
100 
101 
102 
103 
104 
105 


விளைப்பிலும்‌ 
வடசேரி குதி 
ரைப்பந்தி வி 
ளையிலும்‌ பை 
ய்யாமி விளை 
யிலும்‌ கல்லு 
வெட்டி நா[ட்டி] 
யதின்‌ வண்ண 
ம்‌ பிரமாணமாக நட 
த்து கொள்ளுமா 
று செய்க இது 
வட வகை தெ 
ன்மிதி நாடமை 
ந்த பேர்க்கு கல்‌ 


வெட்டு 


த. நா. தொ, ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ; 
வட்டம்‌ 1 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து 1 
அரசு 1 


மன்னன்‌ ! 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 
ஈத்தாமொழி 
தமிழ்‌ 
தமிழ்‌ 


முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


- ஆட்சி ஆண்டு ! 


வரலாற்று ஆண்டு ! 


இந்திய கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


தொடர்‌ எண்‌: 1968] 27 


கொல்லம்‌ 994 


9. பி. 1818 
\ 
- i 
J 


முத்தாரம்மன்‌ கோயிலில்‌ உள்ள தனிக்கல்‌ (நான்கு பக்கமும்‌ கல்வெட்டு 


உள்ளது). 


கருமபுரம்‌ வினாயகப்‌ பிள்ளையார்க்கு அதே ஊரைச்‌ சேர்ந்த கம்மாளரில்‌ சிவ 
ஞானம்‌ ஆமணச்ச என்பாள்‌ தான்‌ பிறந்த நாளான ஆவணித்‌ திருநாள்‌ அவிட்‌ 
டத்தில்‌ பிள்ளையார்க்கு அபிஷேகம்‌ செய்வதற்கும்‌ ஒரு பரதேசிக்கு உணவு அளிப்‌ 
பதற்கும்‌, கார்த்திகைத்‌ இருநாளுக்கு பிள்ளையார்க்கு அபிஷேகத்துக்கும்‌ மூன்று 
பரதேடிகளுக்கு உணவு அளிப்பதற்கும்‌, திருச்செந்தூர்‌ ஏழாம்‌ திருவிழாவில்‌ 
பரதேகெளுக்கு உணவு அளிப்பதற்கும்‌ நிலம்‌ வழங்கியதைக்‌ குறிக்கிற து. 


ன்‌ 
மு தே தே. இ டெ. அனத ட னத்‌ ப, வ 


கொல்லம்‌ கா 

௪ ஸ்‌ அல்ப்பி 
சிமீ ௫ ௨ திங்க 

ள்‌ ளெமைய்யும்‌ மி 
றுகசீதள நச்செ 
த்திரமு அமுற்தயோக 
மு பெற்ற சுபதின[த்தில்‌] 
கருமபுரம்‌ கண்ணா 
ளரில்‌ சிவஞானம்‌ 
ஆமணச்சி எழு 

இன பட்டையமாவிது 


( இருப்பவும்‌ ) 


12 
13 
14 
15 
16 
17 
18 
19 
20 
21 
22 
22 
24 
25 
26 
27 
28 
29 
90 
91 
92 
22 
24 
2] 
86 
27 
86 
99 
40 
41 
42 
43 
44 
45 
46 
47 
48 
49 


ஷே யூரில்‌ தற்மம்‌ வி 
னாயக பிள்ளையார்‌ 
சுவாமிக்கு ஆமணச்சி 
பிறந்த நாள்‌ அவிட்டத்துக்கு 
அவுசேகமு ஒரு பரதே 
சிக்கு அமுதும்‌ காற்த்தி 
கைக்கு அவுசேகமு மூநு 
பரதேசிக்கு அமுது மா 
தம்‌ தோறும்‌ நடத்திவர 
ஷே ஊரில்‌ உபயத்து 

க்‌ குடுத்த பணம்‌ க௱[ம௰] 
திருச்செந்தூர்‌ ஏள 

£ந்‌ திருவிளாவில்‌ ப 
ரதேசிகழுக்கு அமுது 
குடுத்த சம்‌ 

பங்கரை ப 

த்தில்‌ எந்‌ வ 

[இ] பனையடி : 

வயல்‌ தடி 

உவயல்‌ இமா 
க்குள்ள ஆதி 

ராமு பணம்‌ ஈம 

க்கு செக்கு முட்‌ 
டைக்கல்‌ எ 

ண்ணை ஓ 

த்தி ஓலை ௨ம்‌ 
அணைஞ்ச 

பெருமாள்‌ மனை 

யில்‌ நட்ட தெ 

ங்கு உல்‌ நட 

வு கூறும்‌ வி 

ளக்கு செம்பு 

ம்‌ [அ]ம்மி உர 

லும்‌ கணத்‌ 

து முனை சை 

ம தாங்கி 

மனை விலை ே 


வண்டின 


50 
57 
92 
99 
94 
92 
56 
27 
50 
»9 
60 
61 
62 
63 
64 
65 
66 
67 
68 
69 
70 
11 
72 
73 
74 
75 
76 
71 
78 
79 
80 
81 
82 
83 
84 
8s 
86 
87 


ஆதாரமு 

கணைறு சே 

[மி] வாங்கவும்‌ ஹ்‌ 
தோறும்‌ நயி 

னார்‌ நோன்ம்பு 

க்கு பதி அம்மனுக்கு 
நேவித்திய முக்‌ 

கை வாசிக்கவும்‌ ௮ 
ணஞ்சபெருமாள்‌ யி 
ருளவசம்‌ உபையத்‌ 
துக்கு குடுத்த பணம்‌ ஈம்‌ 
ஹே வகை ஆதாரங்‌ 
களும்‌ ஷே யிருளன்‌ 
வசம்‌ குடுத்து பிடி[பா] 
ட்டு கய்ச்சீட்டும்‌ கு 
டுத்தப்படிக்கு யிவகை 
யில்‌ உபயம்‌ எடுத்து 
தற்மம்‌ நடத்தி வரவு[ம்‌] 
பதி அம்மனுக்கு நித்த பூ 
சை வகைக்கு பதியி 

ல்‌ உபயத்துக்கு எளப்‌ 
பிச்ச பணம்‌ ௫௱க ஆக 
யிவகபடி அது அ 

து தற்மம்‌ நடத்தி வ 
ரும்படிக்கு பட்டைய 

ம்‌ எழுதி கருமபுர 

ம்‌ ஊ 

ரிலும்‌ 

பதியிலு 

ம்‌ யிருள 

ன்‌ வசத்தி 

லும்‌ எளப்‌ 

பிச்ச படிக்கு 
ஆசெந்திர 

காலஞ்‌ சந்‌ 

ததி பிறவே 

சமே தற்ம 

ம்‌ நடத்தும்‌ ே 


88 
89 
90 
91 
92 
93 
94 
95 
96 
97 
98 
99 
100 


பார்க்கு உதவி 
செய்யும்‌ பேர்‌ 
களும்‌ வய்‌ 
குண்ட பத 

வி சேர்வார்‌ 
கள்‌ தற்ம்ம 
த்துக்கு யிடறு 
செயித பேர்‌ 
கள்‌ கெங்க 
யில்‌ காராம்ப 
சுவை கொந் 
ன தோசத்தி[ல்‌] 


போவார்கள்‌ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968] 28 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : கல்‌ 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு! கொல்லம்‌ 685 
2 a 3 ; 1 தி. பி, 1509 
ஊர்‌ 1 கரியமாணிக்கபுரம்‌ 
மொழி : தமிழ்‌ இத்திய கல்வெட்டு \ 
ர ்‌ ஆண்டு அறிக்கை r த்‌ 
எழுத்து : தமிழ்‌ A 
அரசு ர வன. ்‌ முன்‌ பதிப்பு : தடட ௮ 
யடி ர , பக்கம்‌ 45, 
மனனன | ப வகை. 
ஊர்க்‌ கல்வெட்டு | (109/ 1099) 
எண்‌ அதத்‌ 


J 


இடம்‌ ': தரியமாணிக்காழ்வரர்‌ கோயில்‌ பிரகாரத்‌ தெற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : செம்பி நாட்டுத்‌ தத்தைப்‌ பட்டினத்து அரங்கன்‌ பெருமாள்‌ என்பார்‌ கரிய 
மாணிக்க விண்ணவர்‌ எம்பெருமானுக்கு நித்த நிரந்தங்கள்‌ நடத்துவதற்குக்‌ 


கொடை அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு 


x 


1 ஒவ்‌ ஸ்ரீ கொல்லம்‌ ௬௮௫௫ இ: ஆவணி மீ ௪ உ அபா 
பக்கத்து திறையோதெசியும்‌ திங்கள்‌ கிழமையும்‌ பெற்ற பூ 
சத்து நாள்‌ செய்த தானப்பிரமாணம்‌ ஆவது இடராய்க்குடி 
யான இராசநாராயணச்ச 

த துற்வேதிமங்கலத்து நயினார்‌ கரியமாணிக்கவிண்ணஹர்‌ எம்‌ 
பெருமான்‌ சீபண்டாரத்துக்கு செம்பி நாட்டுத்‌ தத்தைப்‌ 
பட்டினத்து பட்டாரியரில்‌ அரங்கன்‌ பெருமாளென்‌ தானப்பீ ற 
மாணஞ்‌ செய்து குடுத்த பரி 

3... சாவிது இன்நயினார்‌ பூசைக்கு நாள்‌ ஒன்றுக்கு அமுது (படி) இரு 
நாழியும்‌ நடத்தித்‌ திருமாலை யீரணையும்‌ கட்டக்‌ கற்பித்து 
இக்கோயிலில்‌ சீவையிட்டினவரில்‌ கூமுர்‌ நாராயணன்‌ பற 


வைக்‌ காசுக்கு பிறசாதச்‌ செலவி 


[ திரூட்பவார்‌ ) 


10 


11 


12 


13 


14 


௬ நாழியும்‌ கற்பித்து நடந்து போது வகைக்கு நான்‌ மேற்படி 
பற்றில்‌ அறிரில்‌ திறியம்பகன்‌ நாராயணன்‌ நம்பியொடு கரமும்‌ 
காராண்மையும்‌ கூடி விலை கொண்ட நிலமாவது கெங்கை 
கொண்ட சோழபதிக்‌ குளத்‌ 

இன்‌ கழ்‌ காளமூதி மடைய்‌ போக்கில்‌ கீழ்‌ மேல்‌ காலுக்கு வடக்கு 
அழகராமன்‌ விடுதி தடி! ௧௨ , , . ழொர்மங்கலத்து மங்கலச்‌ 
சேரி தாமோதரன்‌ மதிசூதனநம்பியோடு இரு வொற்றி 
கொண்ட பூலாவடி தடி ௧௨. . . . இரு ஒற்‌ 

றி ஓலைப்படி பணம்‌ ஈ௰௫இ செவிடு ௯இ ம்‌ ஆக இவ்வகை/ப்படி/ 
நிலமும்‌ கைய்யாண்டுகொண்டு அமுதுபடி ௨ உ 2ம்‌ திருமாலை 
யீரணையும்‌ நடத்திப்‌ போதும்படி கற்பித்து இதுவும்‌ திருக்காத்தி 
கைக்கு இவர்‌ வசம்‌ குடுத்த பணம்‌ (நம க்கும்‌ ஆண்டு ஒ 


_ன்றுக்கு பலிசை கூடின பணம்‌ ௪இ கொண்டு பூசைக்கு அமுதுபடி 


குறுணி திருப்பணியாரம்‌ நாழி தெங்காய்க்‌ கதலிப்‌ பழம்‌ ௨, . , 
சாண்‌ தீபத்துக்கு நெய்‌ நாலுழக்கும்‌ நடத்தி நமற்காரம்‌ பேர்‌ 
இரண்டுக்கு பிறசாதம்‌ நாழி நீக்கி பிறசாதம்‌ ௩ ௨ 

ம்‌ பறவைக்‌ காசு பற்றிக்‌ கொண்டு இவ்வகைப்படி நடத்திப்‌ 
போதும்படி கற்பித்து ஆசந்திரதாரவற்‌ சந்ததிப்‌ பிரவேசமே 
[நடத்தக்‌] கற்பித்து கல்லும்‌ வெட்டி குடுத்தேன்‌ இப்படிக்கு 
அரங்கன்‌ பெருமாள்‌ எழுத்து 

இதுவும்‌ இவர்‌ வசம்‌ குடுத்த பணம்‌ ௨௰௫ இப்பணம்‌ ௨௰௫ க்கு 
ஈக்கு ௪ ப்பலிசை கொண்டு நடத்தக்‌ கற்பித்த வைகாசி மீ 

தொறும்‌ திருவிசாகம்‌ நடந்து போதுகிற வகைக்கு ஆண்டு 
ஒன்றுக்கு பணம்‌ ௧ இதுக்குச்‌ செலவு பால்‌ மாங்காய்‌ ஈ க்கு 

க்‌ காசு ௨ தெங்காய்‌ ஒன்றுக்குக்‌ காசு ௧ சுக்குச்‌ சீரகம்‌ மிளகுக்குக்‌ 
காசு ௨ சற்கரை பலம்‌ ௬ க்குக்‌ காசு ட அமுது 

படி இரு நாழிக்குக்‌ காசு ௨ எரிகரும்புக்குக்‌ காசு த இதுவும்‌ 
சீசெயந்தி அஷ்டமிக்கு பணம்‌ க இதுக்குச்‌ செலவு அமுதுபடி 

நானாழிக்குக்‌ காசு ௪ நெய்‌ உழக்குக்குக்‌ காசு ௨ சற்க்கரை பலம்‌ 
ஆறுக்குக்‌ காசு அஞ்சு பழம்‌ இரண்டுக்கும்‌ சுக்கு ரகம்‌ 0 தங்‌ 

காய்க்கு காசு இரண்டு எரி கரும்புக்கு காசு ஒன்று இதுவும்‌ ஆட்‌ 

தல்‌ இதி எடம்‌ பலம்‌ ஆறுக்குக்‌ காசு அஞ்சு பழம்‌ , 8 








1 இச்சொல்‌ குறி ஒன்றினால்‌ சாட்டப்பெற்றுள்ள து. - த க 


2 நாழி. 


ச கல்வெட்டு முற்றுப்‌ பெறாமலேயே உள்ளது. 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968| 29 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 


ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து 2 
அரசு : 


மன்னன்‌ : 


டம்‌ 


இ 


. குறிப்புரை 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்ட ஆண்டு : 253 
அகத்‌ தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 73[4] 
தி.பி. 1558 
கரியமாணிக்கபூரம்‌ ்‌ பன்‌ 
. இத்திய கல்வெட்டு ட 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ! 
மிழ்‌ ட ்‌ 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தி, தொல்‌. வெ. தொ. 
த VI, பக்கம்‌ 47 
னை ஊர்க்‌ கல்வெட்டு ட ௨ ப்‌ 
எண்‌ தனு 





கரியமாணிக்காழ்வார்‌ கோயில்‌ முகமண்டபத்தின்‌ ழெக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


இடலாய்க்குடி நாயனார்‌ கரியமாணிக்கவிண்ணகர்‌ எம்பெருமான்‌ கோயிலில்‌ 
ஆண்டுதோறும்‌ அம்பலத்தில்‌ கற்றுப்‌ பந்தல்‌ போடுவதற்கும்‌ மாதத்தில்‌ ஓவ்‌ 
வொரு பதினான்காம்‌ நாளிலும்‌ கஞ்சி வார்ப்பதற்கும்‌ அகத்தீச்சுரத்தில்‌ ஒவ்‌ 
வொரு அமாவாசை நாளிலும்‌ பிராமணர்களுக்கு உணவளிப்பதற்கும்‌ மங்கலச்‌ 


சேரி மதிசூதனன்‌ என்பான்‌ நிலம்‌ வழங்கியதைக்‌ குறிக்கிறது. 


ஹவா ஸ்ரீ கொல்லம்‌ எ௱௩௰[௪] ஹு வைகாசி மாதம்‌ மக ௨ 
பஞ்சமியும்‌ வெள்ளியாழ்சையும்‌ பெற்ற 

மகயீரத்திந்நாள்‌ எழுதிக்குடுத்த இடலாய்க்குடி நயினார்‌ கரிய 
மாணிக்க விண்ணகர்‌ எம்‌ 

பெருமான்‌ கோவிலில்‌ அம்பலம்‌ ஆண்டுதோறும்‌ கெட்டி 
மேவிப்பானும்‌ அம்பலத்தில்‌ சறுவாணிக்‌ 

கும்‌ பதினான்கு தோறும்‌ தன்மக்கஞ்சி வைச்சு வீத்திறவகைக்கும்‌ 
கூட மங்கலச்சேரி மதுசூதனன்‌ மதிசூதனன்‌ 

விட்டுக்குடுத்த நிலமாவது அம்பலம்‌ ஆண்டுதோறும்‌ கெட்டி 
மேவானும்‌ அம்பலத்து ஒரு ஆனி கெடுவருநாள்‌ மரம்வெட்டி 

க்‌ கெட்டிவைப்பானும்‌ விட்டுக்குடுத்த நிலமாவது கெங்கை 
கொண்ட சோழபதிக்‌ குளத்தின்‌ ள்‌ காளமூதி மடைய்‌ 


போ 


( திருப்பவும்‌ ! 


| 


மே 


10 


11 


13 


16 


17 


18 


19 


20 


க்கில்‌ நாலாங்‌ கண்‌(ணா]று விடுதி தடி ஒன்று நிலம்‌ அரைக்‌ 
காணியின்‌ முக்காலும்‌ கஞ்சி வகைக்கு விட்டுக்‌ குடுத்த 
நிலமாவ 

து மேற்படி குளத்தின்‌ கீள்‌ இருவாழுமார்பன்‌ மடைய்‌ போக்கில்‌ 
முதற்க்கண்ணாறு மூலைவயல்‌ விடுகி தடி இரண்டு நிலம்‌ காணி 

அரைக்காணியும்‌ மேற்படி அகத்தீச்சுரத்தில்‌ தன்மக்கஞ்சிக்கு களக்‌ 
கடைய குடுத்த நிலம்‌ அரைக்காணி முந்திரிகை கண்ணாறு 
இருவுடை.யாட்டம்‌ மு[டொ[க்கு தடி ஒன்று நிலம்‌ காணியரைக்‌ 


காணியும்‌ மூன்றாங்‌ கண்‌ 


று விடுதி தடி ஒன்று நிலம்‌ அரைமாவும்‌ ஆறாங்‌ கண்ணாறு 
விடுதி தடி ஒன்று நிலம்‌ காணியும்‌ ஆக தடி ஆறினால்‌ நிலம்‌ 
ஒருமாவரை 


அரைக்காணியின்‌ முக்காலும்‌ நான்‌ காணியாளரோடு தானம்‌ 


பெற்று அம்பல மேயின்ற வகைக்கும்‌ சறுவாணிக்கும்‌ தன்மக்க 

ஞ்சி வீத்திற வகைக்கும்‌ கூட ஆசதந்திரதாரவம்‌ சந்திரா இத்தர்‌ 
வரைக்கு விட்டுக்‌ குடுத்தேன்‌ மதிசூதனன்‌ மதிசூதனனென்‌ ௪ 

றுவாணி பிராமணருக்கும்‌ ஆக இவ்வகைப்படி அம்‌[ப]லமும்‌ 
கெட்டி மேஞ்சுகொண்டு தன்மக்கஞ்சியும்‌ நடத்திக்‌ கொண்டு 
பொ 

ரூம்‌ பேர்‌ இந்த நிலம்‌ ஒருமா வரை அரைக்காணியின்‌ முக்காலும்‌ 
உழுது பாட்டக்‌ கடமை கொண்டு அம்பலம்‌ கெட்டி மேஞ்சு 

கொண்டு தன்மக்கஞ்சியும்‌ நடத்திக்கொண்டு போதுமானும்‌ 
இத்தமாடிவாற பிராமணற்கு அகத்தீசுரத்தில்‌ அமாவாச 
தோறும்‌ த 

ன்மக்களஞ்சி வச்சு வீத்திற வகைக்கு விட்டுக்‌ குடுத்து நிலமாவது 
மூலைவயல்‌ முதல்க்கண்ணாறு தடி இரண்டு நிலம்‌ காணியரைக்‌ 

கா[ணீ]யில்‌ ளெக்கடைய தடி ஒன்று நிலம்‌ அரைக்காணி 
முந்திரியும்‌ காழமூதி மடைப்போக்கில்‌ நாலாங்‌ கண்ணாறு தடி 

> a} 

ஒன்னு நில 

ம்‌ அரைக்காணி முந்திரியின்‌ காலும்‌ ஆகத்‌ தடி இரண்டில்‌ 
நிலம்‌ காணி அரைக்காணியின்‌ காலும்‌ இவ்வகைப்படி 
அகத்தீச்சுரத்‌ 

இல்‌ தன்மக்கஞ்சியும்‌ கரியமாணிக்காள்வார்‌ கோயிலில்‌ தன்மக்‌ 
கஞ்சியும்‌ நன்றாய்‌ நடத்திற பேரைக்‌ கொண்டு நடத்திக்‌ 

கொள்ளவும்‌ ஆக நிலம்‌ ஒருமா முக்காணி அரைக்காணியும்‌ 


குடுத்த மங்கலச்சேரி மதிசூதனன்‌ மதுசூதனன்‌ எழுத்து. 


த. நா, தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 


ஊர்‌ ; 
மொழி ! 
எழுத்து 2 
அரசு : 


மன்னன்‌ 2 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 


கரியமாணிக்கபுரம்‌ 
தமிழ்‌ 
தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 1968] 29-A 


ஆட்சி ஆண்டு ட்‌ ணவ 
வரலாற்று ஆண்டு ! ்‌ கொல்லம்‌ 734 
இ.பி. 1558 
இந்திய கல்வெட்டு - 
ஆண்டு அதிக்கை து 
முன்‌ பதிப்பு 1 இ. தொல்‌. வெ. தொ, 
VI, பக்கம்‌ 48 
ல்‌ . 108] 1099) 
ஊர்க்‌ கல்வெட்டு ( 
ல்‌ | 2-4 


கரியமாணிக்காழ்வார்‌ கோயில்‌ முகமண்டபத்தின்‌ இழக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


ஆதித்யவர்மன்‌ சிறைவாய்‌ மூத்தவர்‌ என்னும்‌ அரசர்‌ முத்தலைக்குறிச்சியில்‌ சரி 
வீரகேரளேசுரத்துப்‌ புதிய இடத்தில்‌ எழுந்தருளியிருந்தபோ து லெ நிலங்களுக்கு 
வரிவிலக்கு அளித்ததையும்‌ அந்நிலங்களை மங்கலச்சேரி மதிசூதனன்‌ என்பான்‌ 


இடலாய்க்குடி நாயனார்‌ கரியமாணிக்கவிண்ணகர்‌ எம்பெருமான்‌ கோயிலில்‌ 
ஆண்டுதோறும்‌ அம்பலத்தில்‌ இற்றுப்‌. பந்தல்‌ போடுவதற்கும்‌ மாதத்தில்‌ ஓவ்‌ 
வொரு பதினான்காம்‌ நாளிலும்‌ கஞ்சி வார்ப்பதற்கும்‌ கொடையாக வழங்கியதைக்‌ 


குறிக்கிறது. 


அருழிசெயல்‌ இடலாய்க்குடியில்‌ நயினார்‌ கரியமாணிக்காள்வார்‌ 


கோயில்‌ அம்பலம்‌ கெட்டி கட்ட வகைக்கும்‌ பதினான்கு 


தோறும்‌ சறுவாணி 


க்கும்‌ தன்மக்கஞ்சி வீத்தின்‌ வ்கைன்‌ ம்‌ கூட மங்கலச்சேரி 
கும்‌ த ஞூ த்தினற கு 


மதுசூகனன்‌ மதிகு[த]னன்‌ கொடுத்த நிலமாவது மேற்படி 


பற்றில்‌ 


கெங்கைகொண்ட சோழபதிக்‌ குளத்தின்‌ கீள்‌ திருவாழுமார்பன்‌ 


மடைப்போக்கில்‌ முதற்‌ கண்ணாறு விடுதி தடி ஒன்று 


4 நிலம்‌ காணியரைக்காணியும்‌ இதன்‌ வடக்கு மேற்படி நயினார்‌ 


டையாட்டம்‌ ஒன்‌ நிலம்‌ காணியரைக்காணியும்‌ 
ரவு தடி ஒன்று யு 


மூன்றா 


( திருப்பவும்‌ ) 


10. 


11 


12 


13 


14 


15 


16 


ங்‌. கண்ணாறு தடி. ஒன்று நிலம்‌ அரைமாவும்‌: காளமூதி' டைப்‌ 
போக்கில்‌ நாலாங்‌ கண்ணாறு தடி ஒன்று நில[ம்‌] அரைக்காணி 
முந்திரியி ்‌ 

ன்‌ கீள்க்காலும்‌ ஆருங்கண்ணாறு தடி ஒன்று. நிலம்‌ காணியும்‌. 
கூட [தடி அஞ்சுனால்‌ கஞ்சி வகைக்கு நிலம்‌ ஒரு மாவரையே 
அரைக்காணி 


யின்‌ முந்திரியின்‌: காலும்‌ அம்பலங்‌ கெட்டி மேயின்ற வகைக்கு 
காளமூதி மடைப்போக்கில்‌ நாலாங்‌ கண்ணாறு தடி ஒன்று 
நிலம்‌ ௮ 

ரைக்காணியின்‌ முக்காலும்‌ கூட தடி ஆறிநால்‌ நிலம்‌ : ஒருமா 
முக்காணி அரைக்காணிக்கும்‌ ஊர்‌ மரர்பிலீ ந்த சில்‌ வரிப்‌ 
பெருவரியும்‌ 

தேசப்‌ பகுதி பிறப்படும்போது மாத்தால்‌ வைக்கின்ற பணமும்‌ ம 


ற்றும்‌ நான்‌ கொள்ளுங்‌,கோமுறை பாடெ ற்ப்யேற்ப்பட்டதுங்‌ 
கூ 


ட ஆசந்திரதாரவற்‌ சந்திராஇத்தர்‌ வரைக்கு, தன்மக்கஞ்சி வீற்‌ 
றின்ற வசைக்கும்‌ அம்பலங்‌ கெட்டிமேயின்‌ ற. வகைக்குங்‌ கூட 
விட்டுக்‌ குடு 

த்தோம்‌ கொல்லம்‌ எ௱க௩௰* ஷ்‌ ஆனி மாதம்‌ இக ௨ முதலுக்கு 
இவ்வகைப்படியே இன்னிலத்துக்கு மாத்தால்‌ வைக்கன்‌ ற பணம்‌ 
எற்பேற்ப்ப 

ட்டதும்‌ கஞ்சி வீற்றின்ற வகைக்கும்‌ அம்பலங்‌ கெட்டி மேயின்‌ ற 
வகைக்கு[ந்‌] தவிர்த்துக்‌ குடுத்து கல்லிலும்‌ செம்பி லும்‌ வெட்டும்‌ 
படியு 

ம்‌ இவ்வகைக்கு இதுவே தரகு பிடிபாடாக கஞ்சியும்‌ வீ ற்றி அம்‌ 
பலமும்‌ கெட்டி மேயும்‌ பேர்‌ கையாண்‌ 
இது மே 

ற்படி ஆண்டு மேற்படி நாழால்‌ முத்தலைக்குறிச்சியில்‌ ஒரீவீர 


கேரளேசுரத்து புதியெடத்து நாம்‌ வீடாய்‌ இருக்க இவை தர 
வாகு 


டு கொள்ளுவாராகவும்‌ 


ம்‌ இவை கணக்காகும்‌ மணியன்‌ மாத்தா[ண்‌]டன்‌ எழுத்து இந்தத்‌ 
திருமூகம்‌ தந்த ஆதிச்சவன்மராய சிறைவாய்மூத்த இருந்த 
ருழியெ 

டத்தின்‌ பண்டார த்தில்‌ 


திருவிளம்‌ ப ற்றி பண்டாரம்‌ பனையை ற 
சுந்தரன்தேவன்‌ ஆன 


வாளர்க்‌ கல்வெட்டின மே ற்படி 


17 


18 


19 


நாட்டில்‌ கோட்டாறான மும்முடிசோழபுரத்தில்‌ இருக்கும்‌ இற்பா 
சாரி மாரில்‌ முதலியான தம்பிரான்குட்டி சிற்ப்பபுரந்தரன்‌ 
எழுத்து, * 

இந்த தன்மத்தை வழத்து கொள்ளுறவர்க்கு மோக்கம்‌ பெற்று 
கொள்ளுவார்கள்‌ இதுக்கு விரோதம்‌ செய்யிறவர்‌ கெங்கை 
கரையில்‌ பசுவயும்‌ 

பிராமணனையும்‌ கொன்ற தோளத்தை கையேற்று கொள்ளுவா 
ராகவும்‌ இந்த தன்மத்தை நன்றாய்‌ நடத்திறவன்‌ போதம்‌ என்‌ 
தலை மேலே, 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968] 350 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : _— 
வட்டம்‌ ; அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 613 
கி.பி, 1437 
ஊர்‌ ! கரியமாணிக்கபுரம்‌ இத்திய சுல்லெட்டு | 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] = 
ந்து 2 மிழ்‌ i 3 
வயல்‌ தடச முன்‌ பதிப்பு : இ, தொல்‌, வெ. தொ. 
அரசு ; — VI, பக்கம்‌ 44 
மன்னன்‌ : _ ஊர்க்‌ கல்வெட்டு 4 ப்‌ 
எண்‌ 

J 
இடம்‌ :  குரியமாணிக்காழ்வார்‌ கோயிலின்‌ முகமண்டபத்துக்‌ கிழக்குச்‌ சுவரின்‌ பட்டிகை. 
குறிப்புரை : குலசேகர நம்பிராட்டியார்‌ இடலாய்க்குடி கரியமாணிக்க விண்ணகர்‌ எம்பெரு 


மான்‌ கோயிலில்‌ திருப்பணி செய்வித்து, மஹாமண்டபம்‌, படிக்கட்டுகள்‌ ஆயெ 
வை கட்டிவித்து குடமுழுக்கு செய்வித்ததை இது குறிக்றெது. 


கல்வெட்டு : 


1 ஷஹி மீ கொல்லம்‌ ௬௧0௩! ஒற்‌ சித்திரை மாதம்‌ முப்பதாந்தியதி 
குலசேகர நம்பிராட்டியார்‌ 
2... இடலாய்குடி நயினார்‌ கரியமாணிக்க விண்ணகர்‌ எம்பெருமான்‌ 
கோயில்‌ 
8... ஜீர்ணோகஃாரணமும்‌? செய்வித்து மஹாமண்டபமும்‌ ஸோபானமும்‌* 
கட்டுவித்து கலசமும்‌ ஆடுவித்தது பஹ 





1. 949 என்று இ. தோல்‌. வெ. தொ. பில்‌ படிக்கப்பட்டுள்ளது. 
3. ஜீர்ணோத்தாரணம்‌ : திருப்பணி 


2. ஸோயானம்‌ ்‌ படிக்கட்டுகள்‌ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1908/ 51 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! 5 
வட்டம்‌ ; அசுத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு: கொல்லம்‌ 97[8] 
ஊர்‌ : கரியமாணிக்கபுரம்‌ 9. பி. 1800 
மொழி 2 தமிழ்‌ இந்திய கல்வெட்டு 
எழுத்து : தமிழ்‌ காத்‌ 
அரசு ; ௨ முன்‌ பதிப்பு : 5 
மன்னன்‌ : ரத ஊர்க்‌ கல்வெட்டு ) 

எண்‌ ட்‌ ட்‌ 

J 

இடம்‌ : முத்தாரம்மன்‌ கோயிலின்‌ உண்ணாழியின்‌ வடக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: இ. பி. 1800-இல்‌ முப்புராதி அம்மனை எழுந்தருளிவித்ததத இது குறிக்‌ 
கிறது. 


கல்வெட்டு : 


] ௬௭௰/௯] இ பங்கூனி 
உ. மீ மக சோமவார 

2 மும்‌ கிட்டிண பட்சத்து இறுதி 
4 சையும்‌ சோதி நட்செத்‌ 
5... திரமு , ருினநாம யோ 
6 கமும்‌ யனிக்கர 

7 ணமும்‌ அன்று ௨ 

8 இச்சு மக க்கு மே 

9 ல்‌ மசகு னாழிகை 

10 க்கு அகம்‌ முப்பு 

11 ராதி அம்மன்‌ பிற 

12 திட்டை பண்ணி 


12 னது சுபம்‌ ௨ 


த. நர, தொ. ஆய்வுத்துறை . தொடர்‌ எண்‌: 1968/82 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ; — 
வட்டம்‌ : அகத்‌ தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 229 
ப, 2 க. பி, 1163 
ஊர்‌ : கருப்புக்கோட்டை 
மொழி : தமிழ்‌ ட இத்திய கல்வெட்டு ] ட 
ஆண்டு அறிக்கை 1 
எழுத்து தமிழ்‌ ] 
த்‌ முன்‌ பதிப்பு : ௬2 
அரசு ; 
ட 
மன்னன்‌ : று ஊர்க்‌ கல்வெட்டு 4 
எண 
J 
இடம்‌ : கைலாசநாதர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ தெற்குப்பக்க முதல்‌ பட்டிகையும்‌ 
இரண்டாம்‌ பட்டிகையும்‌. 
குறிப்புரை: காரித்துறை என்னும்‌ ஊரைச்‌ சார்ந்த பிரான்‌ சேகரனான கங்கைகொண்டசோழ 


வள்ளுவ நாடாழ்வான்‌ என்பான்‌ கரும்பழ ஸ்ரீ கைலாசர்‌ கோயிலில்‌, நிவந்தம்‌ 
சந்திர சூரியன்‌ உள்ளவரை தொடர்ந்து நடைபெறுவதற்குத்‌ தானமாக நிலம்‌ 
அளித்ததை இக்கல்வெட்டு குறிக்கிறது. 


கல்வெட்டு 


1 ஹி ஸ்ரீ கொல்லம்‌ ௩௱௩ய௮ மாண்டு கன்னியில்‌ வியாழ நின்ற 
விருச்சிக ஞாயிறு சென்ற நாள்‌ காரித்துறைப்‌ பி[ர]ரன்‌ சேகர 
னான கங்கைகொண்டசோழ வள்ளுவ நாடாழ்வானென்‌ கரும்‌ 
பழவில்‌ ஸ்ரீ கைலா[சர்‌] கோயிலில்‌ நிவ 

2 ந்தம்‌ கடாசி அவல்‌ செல்விதாகத்‌ திருப்படியில்‌ நீர்வார்த்துக்‌ குடுத்த 
பூமியாவது தெநன்‌ அழகியசோழநல்லூர்‌ பாலஸலையாரர்‌/ 
குளத்தின்‌ கழ்‌ ரேயூர்‌ சொட்டை வாவ.ஒத்தலட்டனுக்கு உ௱னங்‌ 
குடுத்த நிலம்‌ அஞ்சு மாவிலும்‌ அனுபமுர்‌ பெரிய மாவில்‌ அரை 
மாவும்‌ அக த 

ச ங்கொம்புறத்து இருவேங்கடபட்டன்‌ நிலமிரண்டு மா முக்காணி 
யும்‌ பாடகத்து ஆட்கொண்டவில்லி நில மிரண்டு மாவும்‌ செக்‌ 
கல்‌ நம்பியார்‌ குளத்தில்‌ நாரயணன்‌ தாமோதரன்‌ நில மிரண்டு 
மாவும்‌ புது ரமமான ராஜநாராயணச்‌ சது. 4வேசிமங்கலத்து 
வலவூர்‌ . . நாளாழ்வான்‌ திருத்து நில மூ 


(திருப்பவும்‌) 


4 ஸீர்று]மாவும்‌ எருமை . றைத்‌ தேவதேவேசன்‌ அழகியமண 
வாளன்‌ நிலமூன்று மாவரையும்‌ மேற்படியில்‌ திருவரங்க நாரய 
ணன்‌ நிலம்‌ ஒரு மாவும்‌ ஆக நிலம்‌ முக்காலே நாலு மா முக்‌ 
காணிக்கு மாத்தால்‌ கடமையால்‌ நெல்‌ நாற்‌ கலமும்‌ அந்தராய 
மும்‌ மேற்படியி[லிழ 

5 கிய மணவாளன்‌ பழம்படி வாரங்‌ கொள்ளும்‌ நிலமொரு மாவும்‌ 
மேற்படி தோட்டத்தில்‌ மாவுக்கு இறை நித்தமொரு ஸூரா 
£ீவஞ்‌ செலவிதுக்கு கரிற்குளத்தின்‌ கழத்துன்ன வயல்‌! தடி பல 
நிலம்‌ ஒரு மாவரையும்‌ மணலி தடி இரண்டு நிலம்‌ ஒரு மாவும்‌ 
தென்னை புளிய/றை] தடி மூன்று நிலம்‌ ௮, , ,£ 


க 
1 
ன ர. 








இச்சொல்‌ குறி ஒன்‌.றினால்‌ காட்டப்பெற்றுள்ள து. 
கல்வெட்டு முற்றுப்‌ பெறாமலேயே உள்ளது. 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1908/ 58 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி 1 


எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை ; 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 4 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ; சுமார்‌ கி, பி, 12-ஆம்‌ 
கருப்புக்கோட்டை நூற்றாண்டு 
தமிழ்‌ இந்திய கல்வெட்டு ்‌ ர 

ச்‌ ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ 
ஞ்ச, மூன்‌ பதிப்பு : டு 
நல்‌ ஊர்க்‌ சுல்வெட்டு 1 9 

எண 


கைலாசநாதர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ தெற்குப்பக்க இரண்டாவது பட்டிகை. 


ஸ்ரீகைலாசமுடைய மஹாதேவற்கு நிலம்‌ வழங்கப்பெற்றதைக்‌ குறிக்கிறது. ஊர்க்‌ 
கல்வெட்டு எண்‌ 1-இன்‌ தொடர்ச்சியாக இருக்கலாம்‌, 


| 


வும்‌ ஆகத்‌ தடி பல நிலமூன்று மாவில்‌ மாத்தால்‌ கடமை நெல்‌ 
எழுகலமுங்‌ கேரளசிந்தாமணிப்பல்லவரையர்‌ திருத்தின குளத்‌ 
இலு[ள்ள] பூமியில்‌ விளைந்த நிலத்தில்‌ மாத்தால்‌ நெல்லெழு 
(மு) கலமுங்‌ கொள்க . . ந கேரளப்‌ பல்லவ 

ரையன்‌ திருத்து சேகரனேரிக்‌ கீழுள்ள பூமிக்குக்‌ கீழெல்லை 
வேளார்‌ குளத்துச்‌ செல்கால்‌ வயலுக்கு மேற்குக்‌ காடனேரி 
நி, , ச்குலாய்க்கு வடக்கு . , . குளத்தில்‌ நின்றும்‌ , . . குளத்து 
[க்குநீ1ர்‌ பாய்கிற காலுக்குக்‌ கிழக்கு நடுவு கிடந்த கர , , 

லத்தில்‌ விளைந்த நிலத்துக்கு மாத்தால்‌ நெல்லெழு சலமு மேற்‌ 
படி யூரிலுள்ள பூ[வா]லையுங்‌ கூடக்‌ குடுத்தேன்‌ கங்கைகொண்ட 
சோழ வள்ளுவநாடாழ்வானென்‌ ஸ்ரீ கயிலாஸமுடைய மஹா 


தேவற்கு 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌: 





மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : 
ஊர்‌ : கருப்புக்கோட்டை 
. ்‌ இந்திய கல்வெட்டு 
மொழி தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து : தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு 
அரசு ந 
மன்னன்‌ : கேன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 
இடம்‌ : கைலாசநாதர்‌ கோயிலில்‌ உள்ள தனிக்கல்‌, 


1968 / 34 


சக ஆண்டு 1676 
கொல்லம்‌ 930 
கி. பி 1754 


இ. தொல்‌, வெ. தொ. 
VI, பக்கம்‌ 184-167 
(105) 1099) 


குறிப்புரை: நாஞ்சி நாட்டு கருப்புக்கோட்டையில்‌ உள்ள ஸ்ரீ கயிலாயமுடைய நயினாடுக்கு 
விழா பூசை ஆகியவைகள்‌ நடத்துவதற்காக அதே ஊரைச்‌ சார்ந்த வீரியப்‌ 


பெருமாள்‌ சவெதாணு நிலம்‌ அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


உ வு 


மே 


ம்‌ மெ 34 நே ஐ ஷி 


10 


12 
13 
14 
15 


முதல்‌ பக்கம்‌ 
சகாத்தம்‌ கருக௱எ௰ 
கூன்‌ ளுல்‌ செல்லா நின்ற 
கொல்லம்‌ ஆ௱௩௰ ஹிம்‌ 
தமீம்‌ மர ௨ வெள்ளிக்‌ கி 
ளமையும்‌ பூறுவ பட்ஷத்து 
துவாதெசியும்‌ வைதுருதி 
நாமயோகமு சிஞ்ஞக்க 
ரணமும்‌ ஆசுப்‌ பெற்ற ம 
சுயிரத்து நாட்‌ செய்‌ 
த உதகபூறுவ தன்ம 
தானப்‌ பிரமாணக்கர 
ணமாவிது நாஞ்சி னாட்‌ 
டுக்‌ கருப்புக்கோட்டையி 
ல்‌ நயினார்‌ சிறீ கயிலாயமு 
டைய நாயனாருக்கு விளாபூை 


(திருப்பவும்‌) 


40 
4] 
42 
43 
44 
4௦ 
46 
47 
48 
49 


சக்கும்‌ பிறதோசத்துக்கும்‌ வ 

கை விட்டுக்‌ குடுத்த டி யூரில்‌ 

வீரியப்ளுள்‌! சவதாணுவ * 

னென்‌ ஷே நயினாருக்கு விட்ட வக 

யாவிது கெர்க்குளத்தின்‌ கீள்‌ 

இந்தொடு மீ மேட்டு கூவ 

ரில்‌ முடங்கன்‌ தடி ௯௪ ௨ 

௯ க்கு எல்கை கீளெல்கை 

ஈரங்கொலி ௨ சு ௮ க்கும்‌ என 

து செக்கடி ௨ ச பவ௩. 

க்கு முடங்கன்‌ உ வே ௩ க்கும்‌ 

காலுக்கு வடக்கு காலுக்கு 

கிளக்கு மேட்டுக்காணிக்கு வட 

க்கு ஓடை வயல்‌ ௨ சும க்குந்‌ தெ 

க்கு ஆக இவ்வெல்கைக்குள்‌ 

ப்பட்ட தடி ௧௪ ௨ கவ ௨௰ 

௨ மீ க்கு வாரம்‌ மடங்கல்‌ பாட்ட 

ம்‌ ஐ ம௮ ம்‌ முமக்குமிளி ம 

திள்‌ கால்ப்போக்கில்‌ வளி 

நடை அரைக்காணி சள ௯ 

நிக கூ மஙவ க்கு எல்கை 6 

ளெல்கை காலுக்கு ளுக்கு 

வரிசைப்பத்து வயலு 

க்கு வடக்கு காலுக்கு களக்கு 
இரண்டாம்‌ பக்கம்‌ 

காலுக்குத்‌ தெ 

க்குமாக இவ்‌ 

வல்கைக்குள்‌ 

ப்பட்ட தடி ௧௨ 

வத கூ மங்க 

௨உ௰மீக்கு௨ 

ட்பட 10வ பா 

மம்‌? ஜம்‌ ஆ 

ர இடி ௯ உட கன்றஸ்‌ 


வீசத்துக்கு விரை ௩[ப] 





i. வீரியப்பெருமாள்‌ 


2, மேற்கு. 


3, பாட்டம்‌, 


20 ௨ மீ க்குளூ கக்கு 

51 பாமம்‌ கோட்டை ௨௰௬ 

52 ல்‌ முடங்கனு 

5 க்கு இராமன்யிட 

54 ம்‌ ரல்‌ வாரம்‌ 

95 ௯ சுவம்‌ ஆ ய்‌ 

58 % க்கு அரைக்க 

57 ஈணிக்கு % ளூ 
28 ல்சாம்‌*ச௬ுவ 
59 வீசம்‌ உ மாய 

60  க௧இ வீசம்‌ ஆ ௯௨ 

61] உ கூ0க்கு 

62 ர க க்கு ரூல்‌ 
63 ரம்‌ கூ எ க்கு வீசம்‌ [5] 

64 உழ ஆமமக 

65 க்கு ஐ கவ ௪ 

66 ஆரீயூ ஆ அரிசி ரூ 

4 சரம்‌ ஞூ கக்கு 

68 தூ அரு ங்க 

69 ஸரீ நீக்கி ஐ. ௭௩ 

70 எ டல்‌ உஷாபூை 

71 சக்கு நெய்வீ 

72 த்தியம்‌ வைப்பு 

73 நாள்‌ ஒன்றுக்கு 

74 அரீசி உவ ஆளு 

75 க்கு நாள்‌ கா 

76  ௬ட்டுக்கு அரிசி 

77 ௯௪ ம்‌ ௨ உழு 

78 பிரதொஷம்‌ ௧ 

மூன்றாம்‌ பக்கம்‌ 

79 க்கு அரிசி ௩ ௨ ஆக ஞூ ௧ க்குப்‌ பிரதோ 
80 ஷம்‌ உமடு க்கு அரிசிசுமீ ௨ உய்‌ 
61 மார்கழி ம ம்‌ பரணி நாள்‌ இ 
89  ருப்பளிச்சைக்கு அரிசி பம்‌ ஆ 
83 அரிசி ௬0௮ மீ ௪ உக்கு உடு [௮] 
84 சம்‌ கோட்டை மீசஇஹு 





4, மேல்‌ வாரம்‌. 
5, ஆறு மரக்கால்‌ இருநாழியும்‌, 


85 
66 
87 
686 
$9 
90 
91 
92 
93 
94 
95 
96 
97 
96 
99 
100 
101 
102 
103 
104 
105 
106 
107 
108 
109 
110 
11] 
112 
113 
114 
115 
116 
117 
118 
119 


120 
121 
122 


௬ உ ஸீ எரிதுரும்புக்கு ஜூ 
கறு ௪ உ நாள்‌ க க்குப்‌ பொரி 
ஞூ ஆளு க க்குப்‌ பொரி ௯௩ 
கவக்கு ௨௯. , னாள்‌ ௪ க்கு இலை 
யமுது ௬ ம்‌ பாக்கு ௪க்கும்‌ ளூ க க்கு 
ம பழ மீ க க்கு சந்தணம்‌ ம வம்‌ 
ரூகக்கும்க தவம்‌ திருவி 
ளக்கு ம) ௧ க்கு எண்ணை உ ஸீ 
ஆ ரூ க க்கு எண்ணை ௧௨ 
உக்கு ம ௯ சூடன்‌ ரூ கக்கு மக 
பிறதோஷம்‌ பயறு ஈ ஆகளு 
கக்கு பயறு ௬ உளுக்கு ம்‌ வீசத்துக்கு 
சாத்தெண்ணை ௬ உ ளுக்கு 
௨ ௬ மார்களி யம்‌ பரணி 
க்கு திருப்பளிச்சைக்கு க றிக 

ட்ட இ ஆ ௨ ௩யக பந க்கு ஷூ 
வரூ.ப ஆ, கூ மஎ௱எஉமுஇ 
ன்னாள்‌ முதல்‌ சீபண்டாரத்தி 
ல்‌ நின்று முதலும்‌ எடுத்துப்‌ 
பூசையு நடத்தி உஷா பூ 
சையில்‌ வைப்புனாள்‌ ௪ 
க்கு அரிசி ௨ ௨ க்கு நம்பிமாருக்கு 
சோறு ஈரி கங்காணி முலை 
உசா , ஓச்சனுக்கு சோ 
து ணீ ஆகச்‌ சோறு உ யூ ஆக 
ச்சோறு ஞளியும்‌ எங்க 
ள்‌ உமை ஒரு பாகப்பிள்ளை 
யார்‌ மடத்திலிருக்கிற பண்டார 
ம்னாள்‌ சக்கு திருமாலை உம்‌ 
அபிஷ்சேகப்பணி உம்‌ கெட்டி 
வைத்து ஷே சோறு ஸனாளியும்‌ 
பத்தி வருவானாகபு பிரதெ 
ாஷத்துக்கு வைப்பு ஸீ அரிசிக்கு 
நயினார்ருக்கு சோறு ஈரி செய்‌ 
தொழிலாளிக்குச்‌ சோறு ஹீ 

நான்காம்‌ பக்கம்‌ 

ஞச்‌ சோறு னா 
ளியும்‌ மார்களி பு 
ம்‌ பரணி னாள்‌ 


வைப்பு அரிசி பக்கு 


தம்பிமாருக்கு 
சோறு ௨ ஸீ நீ 
க்கச்‌ சோறு 
௬ ௨ மூ தன்மப 
த்தாவுக்கு தந்‌ 
து வருவாரா 
௧3 ஆக இவ்‌ 
வகைப்படிக்கு 
உதகபூறுவ 
குற்மதானப்பி 
றமாணமாக த 
யினார்‌ கோ 
வில்‌ ஈசான 
த்தில்‌ கல்லும்‌ 
வெட்டி நாட்‌ 
டி. பண்டா 
ரத்தில்‌ கைழ 
கைய்யாழி 
ச்சபடி ஆதி 
சத்திரதார 
வே சந்ததிப்‌ 
பிரவேசமே 
உதகபூறுவ 
குற்மதானப்‌ 
பிறமாணமா 
கச்‌ செய்து 
குடுத்த வீரிய 
ளுள்‌ சவத 
ாணுவன்‌ 


த. நா, தொ, ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌: 1968/35 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்டி ஆண்டு ; ௮ 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 627 
ஊர்‌ : கருப்புக்கோட்டை பகவ வ்‌ 
மொழி : தமிழ்‌ இந்திய கல்வெட்டு | 

g ஆண்டு அறிக்கை த 
எழுத்து: தமிழ்‌ 
அர்த்‌ ம்‌ முன்‌ பதிப்பு ; உ 
மன்னன்‌ ; க ஊர்க்‌ கல்வெட்டு \ 4 

எண்‌ 
] 

இடம்‌ 1 கைலாசநாதர்‌ கோயிலில்‌ உள்ள தனிக்கல்‌, 


குறிப்புரை: நாஞ்சி நாட்டு கருப்புக்கோட்டை அகரத்தைச்‌ சேர்ந்த உதையமூர்த்தி வெங்‌ 
இடைசுரன்‌ அண்ணாவிடம்‌ அதே ஊரைச்‌ சார்ந்த கலியுகத்து மெய்யன்‌ சிவதாணு 
வன்‌, பிராமணர்களுக்கு உணவு அளிப்பதற்காக நிலம்‌ வழங்கியதைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு ; 


1 ௭௱௩௰எ றி 
2 ஆவணி மீ 0௪ 
3 ௨ நாஞ்ரினாட்‌ 
4 டு கருப்புக்‌ே 

9 காட்டை ௮ 

6 கரத்து உதை 

7... யமூர்த்தி வெங்‌ 

8 இடைசுரனண்‌ 

9 ணாவசம்‌ ழே யூரி 
10 ல்‌ கலியுகத்து மெ 
11 ய்யன்‌ சிவதாணுவ 
12 ன்‌ பிராமணர்‌ போச 
13 னம்‌ வகைக்கு கா 
14 ராமையாக எழுதி 
15 விட்ட நிலமாவிது 2ே 
16 தர்க்‌ குளத்தின்‌ எள்‌ 
17 முட்டைக்குமிளி ம 


(திருப்பவும்‌) 


18 டை கள்க்கால்ப்‌ ே 

19 பாக்கில்‌ வடக்கு ஓ 

20 டை வயல்‌ [தடி க காணி காலே அரைக்காணி 
2.1 முக்காணி கீழ்‌ முந்திரிகைக்கு!] எல்கை 
22 யாவது கலெல்கை 

23 கெலாமடல்ப்‌ பெரு 

24 ங்காலுக்கு மேற்‌ 

25 கு என்‌ வதி தெக்கு 

26 [முட்டைகுமிழுக்கு] 

27 வடக்கு நயினார்‌ க 

28 யிலாசநாதர்‌ தி 

29 ரு நிலத்துக்குங்‌ 


90 சளக்கு வள்ளிய 

31 ம்மை மகள்‌ நா 

32 காமாலைங்காணி 

99 வயலுக்குந்‌ தெற்கு 

வியி வாக [தடி க காணி காலே அரைக்காணி முக்காணி 


95 கழ்‌ முந்திரிகை£] நிலத்தை முல்‌ 
26 இவர்‌ பேருக்கு செ 

97 ர்ரா வொற்றியாக 

38 எழுதி வாங்கின 

39 வகைக்கு ஷே நி 

40  லத்தில்த்‌ தெக்‌ 

41 கணைய ஒன்று ப 

42 ரதிக்கு நான்‌ ௮ 

43 சு குடுத்த 

44 படிக்கு ஷே நில 

45 என்‌ வகை ப 

46 ஈதி தெக்கணை 

47 ய [காணி அரைக்காணி அரையே முந்திரிகைக்‌? 
46 கு] உண்டான ௮ 

49 ஞ்சாலி மேல்‌ 

50 வாரம்‌ கயிலா 

51 சநாதர்‌ இத்தி 

52 ரைப்‌ பூசை இ 

5 றை . . . பொன்‌ பெரும்‌ 

54. இவரே இறுத்து * 





1,2,3. கல்வெட்டில்‌ இவை பண்டைய இலக்கங்களில்‌ குறிக்கப்பட்டுள்ளன. 


க, கல்வெட்டு முற்றுப்‌ பெருமலேயே உள்ளது. 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌:: 1968] 36 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ ; 
ஊர்‌ : 
மொழி 2 
எழுத்து ; 
அரசு ; 


மன்னன்‌ : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி . ஆட்சி ஆண்டு : ட 

அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ. பி, 16-ஆம்‌ 
கருப்புக்கோட்டை தூற்றாண்டு 

தமிழ்‌ இந்திய கல்வெட்டு | ன 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 


க்‌ முன்‌ பதிப்பு : 2௮ 
ஸ்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ] 


ட்‌ 5 
எண 


கைலாசநாதர்‌ கோயிலில்‌ உள்ள தனிக்கல்‌, 


கலியுகத்து மெய்ய[ன்‌] என்பான்‌ தன்‌ தந்தை, தாய்‌ ஆகியவர்களின்‌ இதி நாட்கள்‌ 
வரும்‌ நாளில்‌ மொத்தம்‌ முப்பது. பிராமணர்களுக்கு உணவு அளிப்பதற்கும்‌ 
நயினார்‌ கயிலாசநாதருக்கு மூன்று பக்ஷத்துக்கு, எண்ணெய்‌, அரிசி, வெற்றிலை, 
பாக்கு, மாலை ஆகியவை படைப்பதற்கும்‌, அவருடைய குடும்பக்காரர்‌ ஒருவருக்கு 
சோறு அளிப்பதற்கும்‌ நிலம்‌ வழங்கியதைக்‌ குறிக்கிறது. 


1 கொல்லம்‌ ஆண்டு 

2 தொறும்‌ பைங்கூ 

2 னி மீ என்‌ தகப்பனா 

4 ர்‌ திதி பூறுவ பட்சத்து 
0] சத்தமிக்கு பிராமிணா 

6 ள்‌ பேர்‌ பன்னிரண்டுக்‌ 
7 கும்‌ தாயார்‌ ரேவிக்குட்டி 
உக்கு இதிக்குடெ மீ ௮ 


மர பட்சத்துச்‌ ௪ 
10 துற்தெசிக்கு பிராமணளை பேர்‌ ப 
11  ன்னிரண்டுக்கும்‌ 
12 தெ பட்சம்‌ இசமி 
13 க்கு பிராமணாள்‌ பேர்‌ ஆறுக்கு 
14 ம்‌ ஆக பிராமணாள்‌ பேர்‌ முப்‌ 


( இருப்ஸவும்‌ ) 


15 பதுக்கும்‌ தே 
16 ச்சுக்குளிப்பு 


17 ம்‌ சாப்பாடும்‌ 

18 கறி வகை பருப்‌ 
19 பு நெய்‌ பற்பாடகம்‌ 
20 உப்பேரி ஊறு 

21 காய்‌ பச்சடி 

22 முகல்‌ பலவை 

23 கக்‌ கறியமும்‌ ப 
24 ரமானம்‌ பளம்‌ 

25 ச 


26 வெத்திலையும்‌ 

27 குடுத்து பிராம 

28 ண போசனம்‌ 

29 நடத்தவும்‌ நயினா 

௮0 ர்‌ கயிலாசநாத 

வி. ருக்கு மூன்று பச்சத்துக்கு 
22 பச்சம்‌ ஒன்றுக்கு வி 

23 ளக்கு எண்ணை ப 

24 டி இம்‌ அரிசி நா 

25 மியும்‌ பாக்கு வெத்தி 

36 லை மாலையும்‌ ந 
37 உத்தி என்‌ குடும்ப 

38 க்காரனுக்கு சோ 

39 அ குடுத்து அவ 

40 னை மேவி நட 

41 த்தணும்‌ இது மு 

42 டக்கினால்‌ கயிலா 

43 சநாதர்‌ கோயி 

44 ல்‌ நின்றும்‌ தன்‌ 

45 மழு நடத்தி மேற்படி நி 
46 லமூம்‌ கய்யாண்‌ 

47 டு கொள்ளவும்‌ இ 

48 ப்படிக்கு கலியு 

49 கத்து மெய்ய/ன்‌] 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/37 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ன்‌ 
வட்டம்‌: 2 அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சக ஆண்டு 1676 
ஊர்‌ : கருப்புக்கோட்டை ு த்‌ ப 
த்‌ ன 1754 
மொழி : ரரி இந்திய கல்வெட்டு ர ட 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து : தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு - ஆ 
அரசு : — 
மன்னன்‌ : ல ஊர்க்‌ கல்வெட்டு 6 
எண்‌ 1 
J 
இடம்‌ ! வயலில்‌ உள்ள தனிக்கல்‌. 
குறிப்புரை:  நாஞ்சி நாட்டுக்‌ கருப்புக்‌ கோட்டையில்‌ உள்ள வள்ளிவினாயகப்‌ பிள்ளையா 


ருக்கு மேற்படி நாட்டு மேற்படி ஊர்‌ வள்ளியம்மை மகள்‌ நாகருப்பிள்ளை நிலம்‌ 
அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு ; 


நுதல்‌ பக்கம்‌ 


1 சகாத்தம்‌ கூக்‌ 

ன கன்‌ ஸல்‌ செல்லா நின்ற கெ 
J £லலம்‌ கராய ஹிதைம்‌ 

4 ம்‌ மர ௨ வெள்ளிக்‌ ளெமையு 
5 ம்‌ பூறுவபட்ஷத்துத்‌ துவாதெ 
6 சியும்‌ வைதுகி நாமயோக 


~~ 


மும்‌ சிஞ்ஞக்கரணமும்‌ ஆகப்‌ 

8 பற்ற மகயிரத்து நாட்‌ செய்த 

9 உதகபூறுவ தன்மதானப்‌ பிறம 

10 ாணக்‌ கரணமாவிது நாஞ்சினா 

11 ட்டுக்‌ கருப்புக்கோட்டையில்‌ ந 

12 யினார்‌ வள்ளிவினாயகப்‌ பிள்ளைய 

1 ஈருக்கு டே னாட்டு ஷே யூரில்‌ வள்ளி 
14 யம்மை மகள்‌ நாசருப்பிள்ளை 


( இருப்பவும்‌) 


15 யென்‌ உதகபூறுவ தன்மதா. 
16 னப்பிறமாணமாக கல்லுவெ 
17 ட்டி நாட்டிக்‌ குடுத்த நிலம” 
18 ஈவிது தெர்க்குளத்தின்‌ 

19 கள்‌ இநதோடு மீ ௩ங்‌ 


20 ௯௮ ஒரும்மா வயல்‌ ௯ 

தம்‌ ௬ ப ககவக்கு எல்கை களே 

22 ல்கை காலுக்கு க்கு காலுக்‌ 

23 கு வடக்கு உடையடி ௯ வ 

24 மக்கும்‌ கிழக்கு காலுக்கு தெக்கு ஆ இ 
25 வ்வெல்கைக்குள்பட்ட கூ ௬ 


26 ப கக ஸல ௨0௪ மீ க்கு ஹஷ்‌க 
இரண்டாம்‌ பக்கம்‌ 

27 க்கு [௧௧19 கச, 

28 ஷு. ௨௮௪௫ மலி 

29 புரவில்‌ ஆ 

20 தீதங்கரை 

27 கூ [௬] ப 

32 [க்கு எல்கை 

28 கீளெல்‌ை 

24 க காலுக்கு 

25 ஈக்கு . சி 

26 வது , ஸசுப்‌ 

37 பிறமின்‌ நி 

38 லத்துக்கு வட 


99 க்குச்‌ %ு அர 
40 சடையான்‌ 
41 குமார சுவா 


42 மி த்துக்கு 

43 கிழக்கு செல்லப்‌ 

44 பிள்ளை பி 

45 லை குடி ரத்து 

46 க்கு தெக்கு ஆக இ 
47 வ்விசை சூழ்‌ 

48 ந்த எல்கைக்கு 

49 ள்பட்ட ௯ீ ௬ ப 


50 [பஸ்ம மீ க்கு 
21 CEA க க்கு பாட்ட 


ம்‌ மம்ம 
£ணிக்க புத்‌ே 
தரிக்‌ குளத்தி * 
ன்‌ கீள்‌ நடுவு 
மீப்‌ போகி 
ல்‌ மடத்து வ 

மூன்றாம்‌ பக்கம்‌ 
யல்‌ 6 ௬ எப௩கூக்கு எல்கை 8 
ளெல்கை குட்டி செட்டி ”த்துக்கும்‌ காணிய 
ரைக்‌ காணிக்கு ஈக்கு ருக்கு காலுக்கு 
வடக்கு நிலாமுத்த ? சுக்கும்‌ வடக்கு நி 
லாமுத்த 2 சு பக்கும்‌ கிழக்கு ஷே நிலா 
முத்தத்துக்கும்‌ பண்டார ஒத்தி முடங்க 
ன்‌ காணிக்கு தெக்கு ஆ[க] இவ்வெல்‌ை 
கக்குள்ப்பட்ட கம ௨ 2 பந சவ 80 
மக மீக்குணி சக்கு பாட்டம்‌ உ ம௩ம்‌ 
ஆக ௯ ௪ * பவக்கு ஹே ௧ க்கு பாட்டம்‌ ஆ 
சம௯ல்‌ றி கக்கு . , சன்‌ மீ ரால்‌ 
(ல்‌) உ௱ம்‌ ரூ உ ம௭இயஉஙர்யு க 
2 த்துக்கு ண ௧ க்கு ஆ, ப ௩௰௩வக்கு ௯ 
௪, வியூ. விஆ ஷ்‌ சக்கு ஆ ளுல்‌ உ௱ம்‌ 
௩ ஜூ. உ௰ளுஉஸீயு ஞு. ஆ ௨௰எ௪ ,ம 
லைபிள்ளையார்‌ பூசைக்கு ந[ா]ள்‌ ஒன்‌ 
றுக்கு வைப்பு ஆ, ௨ ஆ ஹ்‌.க க்கு ஆ, செ 
ர மீரு?ம்‌ ஆவணி டம்‌ வினாயக 
சவத்துப்‌ பூசைக்கு வைப்பரிசி ௨ யூ 
மார்களி மம்‌ திருப்பளிச்சைக்கு 
நாள்‌ ௩ட க்கு ஆ ௩௨௬ மூ மாசி உ 
சிவளிசிக்கு ஆ, ௪௨ ம்‌ என்ப்‌ பிறந்த 
னாள்‌ சதையத்து ஆ, 2- யு கயில 
யநாத பெருமாளுக்கு சங்கிறகயித்துக்கு 
ஆ, 2- ஒண।ு சுக்கு ஆ ப ௪௨ இருக்‌ 
காத்திகைக்கு பிள்ளையாரு 
க்கு , . கயிலாசனாதருக்கு பிர 
தோஷம்‌ க க்கு ௨ ஆ புரதோஷ 
ம்‌ ௨மடு க்கு இ கக்கு ஆ, ௩ம௨ ஆக 
ணா சக்கு அரிசி ௫௨௪ மீ எ வக்கு ௩ 
ஷூ. றி, ௬ 2 ஈரியும்‌ பிள்ளையா 


89 க்கு சாத்தெண்ணை ஸ்‌ கக்கு 
90 ய ௬ சந்தனம்‌ ம்‌ ௬ சிதாரி சூ 
91 டன்‌ மக தீம்‌ திருவிளக்கெ 
92 ண்ணை ம்‌ ம௨ வினாயக சறுத்‌ 
93 திக்கு ம ௨ திருக்காத்திகைக்கு ம 
94 ௨ சிவலாத்திரைக்கு ம்‌ ௬ கயில 
நான்காம்‌ பக்கம்‌ 

95 ஈசனாதருக்கு 

96 ப்‌ பிறதோட்‌ 

97 ௪ம்‌ ஒன்றுக்கு 

98 ப்‌ பயறு ரூ! ஆக 

99 ஹட க க்கு பயறு 

100 க, ரூக்கும்‌ க 
101 டேக்கு பிறதே 

702  ஈட்சம்‌ உடற 

103 க்கு சாத்தெ 

104 ண்ணை ௪௨33 க்கு 

105 மச௬ ஆக றக 

106 க்கு ம சமா 

107 க்கு ஜருஇ ம 

108 த்துப்‌ பண்‌ 

109 டாரத்துக்கு றி 


110 க க்கு உடமை 
111 ஐ.-௪இ மட 
112 ஓலை கெட்ட 
113 வும்‌ மண்‌ வை 


114 க்கவும்‌ நந்தா 
115 வன இழைக்கவு 
116 ம்‌ ஹி கக்கு ஆ. 
117 உஇமார்களிம்‌ 
118 ம்‌ திருவுளா 

119 நாள்‌ மக்கு கரா 
120 காத்துக்கு ஷூ 
121 ௩ம்‌ தை யம்‌ 


122 ஆடி மம்‌ அம 








ஆழாக்கு, 
அறுநாழி ஆழாக்கு, 


123 ாவாசிக்கு சி 


உரு ௨இ 
124 விந்தரத்தில்‌ 
129 சூக்சோட்டு கு 
126 டுக்கிறதிக்கு 


ஐந்தாம்‌ பக்கம்‌ 
127 சூ. க்கு... . இதன்மம்‌ . . . . 
128 க்கு கூ ௨௨ வாரி ௮ ஷூ. ௨௦௭, 
129 டே பண்டாரம்‌ னாள்‌ ௪ க்கு கயிலா 
190 சனாதருக்கு மால்‌ 5. ம்‌ தாணுமூற்‌ 
131 த்திக்கு மாலை ௨ம்‌ வேள்விமலைக்கு 
132 மாரருக்கு காத்திகைக்கு மாலை ௨ 
133 ம்‌ கெட்டிவைப்பிச்சு இந்த 
134 த்‌ தற்மபத்தர்‌ ஆதிசந்திரதார 
135 மே சந்ததிப்‌ பிறவேசமே ந 
136 டத்தி வருவாராகயு இவகயில்க்‌ 
187 கடன்‌ வேண்டினதே உண்ட 
138 னாலும்‌ தற்மத்துக்கு முடக்கம்‌ 
139 வந்ததே உண்டானாலும்‌ உ 
140  எரிலிருந்து! இராசகரத்தில்‌ 


141 அறியாயப்பட்டும்‌ கடன்‌ 

142 கொள்ளாமலும்‌ தன்ம முட 
143 ங்காமலும்‌ ஊருங்கூடி வி 

144 சாரித்துக்‌ கொள்வாராகவும்‌ 
145 இந்த தற்மத்துக்கு ஆதாமொ 
146 ருவராகிலும்‌ அகுதம்‌ பண்ணி 


ஆரும்‌ பக்கம்‌ 


147 ன பேர்கள்‌ 
148 கெங்கை 
149 க்‌ கரையில்க்‌ 
150 காராம்‌ பசு 
151 வைக்‌ கொ 


152 ன்ற பாவத்தி 
1538 லே போவா 
154 னாகவும்‌ இத்‌ 
105 குத்‌ தற்மத்‌ை 





ஊரிலிருந்து என்று படிக்கவும்‌. 


106 
157 
158 
159 
160 
161 
162 
163 
164 
165 
166 
167 


168 
169 
170 


க பரிபாலன 
ம்‌ பண்ணின 
போர்கள்‌ ௮ 
சுபதியாக 

ம்‌ வளத்த ப 
லத்தைப்‌ 9 


பறுவாராக 


வும்‌ இப்படி 
சம்மதித்து 
இந்த உதக 
பூறுவ தற்ம 
தான பிறமா 

ஏழாம்‌ பக்கம்‌ 
ணமாக வள்ளி வினாயகப்‌ 
பிள்ளையாருக்கு கல்லுவெ 
ட்டி நாட்டிக்‌ குடுத்த வள்ளி 
யம்மை மகள்‌ நாகருப்‌ 
பிள்ளை 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1966 | 88 


மாவட்டம்‌ 2 கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! ம்‌ 
வட்டம்‌ ! அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 1 சுமார்‌ இ.பி, 18-ஆம்‌ 
ஊர்‌ 1 கருப்புக்கோட்டை நாற்றாண்டு 
மொழி; தமிழ்‌ இந்திய கல்வெட்டு ல 
எழுத்து ! தமிழ்‌ அசிட்‌ அறிக்கை 
அரசு 2 லய முன்‌ பதிப்பு ; _— 
எனனை 4 ன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 7 
எண்‌ 
இடம்‌ : வயலில்‌ உள்ள தனிக்கல்‌. 
குறிப்புரை: கல்வெட்டின்‌ கடைப்‌ பகுதியான இது வள்ளியம்மை மகள்‌ நாகரும்பிள்ளை 


என்பாள்‌ வள்ளிவினாயகப்பிள்ளையாருக்குக்‌ கொடை அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 
i சூ ௮ க்கு செவிடு ௧இ தன்மம்‌ . , 
த க்கு செவிடு ௨ உ [ம] உரி ஆக செவீடு ௨௰௭ ,...... 
3 பண்டாரம்‌ னாள்‌ ௧ க்கு கயிலா 
4 சனாதருக்கு மாலை ௨ ம்‌ தாணுமூற்‌ 
5 த்திக்கு மாலை ௨ ம்‌ வேள்விமலைக்‌ கு 
6 மாரருக்கு காத்திகைக்கு மாலை ௨ 
ட்‌ ம்‌ கெட்டி வைப்பிச்சு இந்த 
8 தீ தற்மபத்தர்‌ ஆதிசந்திரதார 
9 மே சந்ததிப்‌ பிரவேசமே ந 
10 டத்தி வருவாராகவும்‌ இவத்தயில்க்‌ 
11 கடன்‌ வேண்டினதே உண்ட 
12 ானாலும்‌ தற்மத்துக்கு முடக்கம்‌ 
13 வந்ததே உண்டானாலும்‌ ஊ 
14 ரிலிருந்து இராசகரத்தில்‌ 
15 அனியாயப்பட்டும்‌ கடன்‌ 
16 கொள்ளாமலும்‌ தன்ம முட 


(திருப்பவும்‌ ) 


18 
19 
20 
21 
22 
223 
௮4 
25 
26 
27 
28 
29 
20 
21 
22 
22 
34 
25 
26 
37 
28 
39 
40 
4] 
42 
43 
44 
45 
46 


ங்காமலும்‌ ஊருங்‌ கூடி வி 
சாரித்துக்‌ கொள்வாராகவும்‌ 
இந்த தற்மத்துக்கு ஆதாமொ 
ருவராகிலும்‌ அகுதம்‌ பண்ணி 
ன போர்கள்‌ 

கெங்கை 

க்‌/க]ரையில்க்‌ 

காராம்பசு 

வைக்‌ கொ 

ன்ற பாவத்தி 

லே போவா 

னாகவும்‌ இந்‌ 

தத்‌ தற்மத்‌ை 

த பரிபாலன 

ம்‌ பண்ணின 

போர்கள்‌ ௮ 

சுபதி யாக 

ம்‌ [வளத்த ப 

லத்தைப்‌ 

பறுவாராக 

வும்‌ இப்படி 

சம்மதித்து 

இத்த உதக 

பூறுவ தற்ம 

தான பிறமா 

னமாக வள்ளிவினாயகப்‌ 
பிள்ளையாருக்கு கல்லு வெ 
ட்டி நாட்டிக்‌ குடுத்த வள்ளி 
யம்மை மகள்‌ நாகரும்‌ 


பிள்ளை 


த. நா, தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 


ஊர்‌ ; 
மொழி : 
எழுத்து : 
அரக ! 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 


கன்னியாகுமரி 

தமிழ்‌ 

தமிழ்‌ 

சோழர்‌ 

முதலாம்‌ இராஜாதிராஜன்‌ 


தொடர்‌ எண்‌ : 1968] 39 

ஆட்சி ஆண்டு : — 

வரலாற்று ஆண்டு : கி.பி. 11-ஆம்‌ 
நூற்றாண்டு 


இந்திய கல்வெட்டு 1 
ஆண்டு அறிக்சை ] TT 
முன்‌ பதிப்பு : i 


ஊர்க்‌ கல்வெட்டு 1 1 
எண்‌ | 


கன்யாபகவதி கோயில்‌ உண்ணாழியின்‌ மேற்குச்‌ சுவர்‌ (வெளிப்பக்கம்‌). 


கன்யாபகவதிக்கு ஒரு நொந்தா விளக்கு எரிப்பதற்கு இருபத்தைந்து ஆடுகள்‌ 


கொடையாக அளித்ததை இக்கல்வெட்டு குறிக்கிறது. 


1 உடையார்‌ ஸ்ரீ இராஜாதிராஜ தேவற்குயா..... வது இராஜ 
ராஜப்‌ பாண்‌ . . 
2 இவைக்கு ஒன்றுக்கு வைத்த சாவாமூவாப்‌ பேராடு (௨௰3] இவ்‌ 


வாடு இருபத்தைஞ்சுங்‌ . . . 


3 ன்ன இந்நெய்‌ ஆழாக்குரக்கு] ம்‌... ன்‌ வற்க்கத்தாரும்‌ 


த. நா. தொ, ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ! 
வட்டம்‌ ! 
ஊர்‌ | 
மொழி ; 
எழுத்து ! 
அரசு 1 


மன்னன்‌ ! 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 
கன்னியாகுமரி 
தமிழ்‌ 

தமிழ்‌ 
பாண்டியர்‌ 


ஸ்ரீ [சுந்தரபாண்டியதேவர்‌] 


தொடர்‌ எண்‌ : 1968 | 40 


ஆட்சி ஆண்டு 1 கக 
வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ இ. பி, 12-13 ஆம்‌ 
நூற்றாண்டு 


இந்திய கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ன்னு 


முன்‌ பதிப்பு ; லம்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு | > 
எண்‌ ] ன 


கன்யாபகவதி கோயில்‌ உண்ணாழியின்‌ மேற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌ (வெளிப்‌ பக்கம்‌), 


கன்யாபகவதிக்கு ஒரு தநொந்தா விளக்கு எரிப்பதற்குப்‌ பத்துக்‌ காசு கொடை 


யாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


1 ,, ஸ்ரீ[சுந்தரபாண்டியதேவற்கு] , ......... 

2 . . குமரிக்‌ கன்னியாலடாரியர்க்கு . , .. ட்டியார்‌ முக்கோக்‌ 
கிழா ,,... 

J . கு கு[றுகா] வளநாட்டு ...... 
. ந்தா விளக்கொன்றுக்கு[ப்‌ பொலி], , , , வைத்த காசு 0 இக்‌ 
டட நடநத கலி 

5 ந்திராதித்தவல்‌ வரை தன்ம ,...... 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968] 41 


மாவட்டம்‌ 2... ஸ்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ன்‌ 
வட்டம்‌ : அசத்‌ தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி. 11-ஆம்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ : கன்னியாகுமரி இந்திய கல்வெட்டு | 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] நல 
எழுத்து * தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
அரசு ! ட்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு ரி ள்‌ 

மன்னன்‌ : ஆட்‌ ண்‌ 3 

] 
இடம்‌ ்‌ கன்யாபகவதி கோயில்‌ உண்ணாழி மேற்குப்பக்கச்‌ சுவரின்‌ வெளிப்பக்கம்‌. 


குறிப்புரை : கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ள து, 


கல்வெட்டு : 


னல்லூரோம்‌ , . . னாலரை மாகாணியும்‌ வீர . . 
2 ம்‌ விற்றுக்குடு[த்த நில]ம்‌ கால்‌ இக்கால்‌ செயாலும்‌ பெருமாள்‌ 
இறை .... 
9 ட்டை வட்டம்‌, ரைணாழி காலால்‌ நெல்‌ [ந]ற்றரைய குடி ஊரு . 
4 ஸி பதக்கும்‌ விச , . , ஊரோம்‌ அட்டுவதான நெல்‌ எழுகலனே 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968 | 42 


மாவட்டம்‌ ! கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 1 — 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 1 கி.பி. 11 அல்லது 
12-ஆம்‌ ற்றான 
ஊர்‌ 7 கன்னியாகுமரி ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி 2 தமிழ்‌ இந்திய கல்வெட்டு i ம 
்‌ ல்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து ! தமிழ்‌ J 
அரசு 7 ன க முன்‌ பதிப்பு 2 — 
மன்னன்‌ | — \ 
ஊர்க்‌ கல்வெட்டு 4 
எண்‌ ்‌ 
J 
இடம்‌ : கன்யாபகவதி கோயில்‌ உண்ணாழியின்‌ மேற்குப்‌ பக்கச்‌ சுவரின்‌ வெளிப்‌ பக்கம்‌. 


குறிப்புரை: கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. 


கல்வெட்டு : 


ப ரர ௫ இ இ J 


., இக்காசு . . . . இயேர்கு . . 
... இவ்வனுக்கு தம்மாக ஸ்ரீ பந்‌ , , 
௨... இரண்டு மா[க] இரட்டியும்‌ . , 


ஊக சேகு ப 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1908/48 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 1 க 
வட்டம்‌ ; அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ, பி, 11-ஆம்‌ 
ஊர்‌ : கன்னியாகுமரி தாற்றாண்டு 
மொழி 1 தமிழ்‌ இந்திய சுல்வெட்டு கு 

. ஆண்டு அறிக்கை 
எழுத்து ; தமிழ்‌ 
அரசு ; ல்‌ முன்‌ பதிப்பு : ந்‌ 
மன்னன்‌ ; ஸ்ர ஊர்க்‌ கல்வெட்டு த 

எண்‌ 

இடம்‌ :  கன்யாபகவதி கோயில்‌ உண்ணாழியின்‌ மேற்புறச்‌ சுவரின்‌ வெளிப்‌ பக்கம்‌, 


குறிப்புரை : கல்வெட்டு மிகவும்‌ சிதைக்கப்‌ பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


1 .ள்‌ வித்த. , . ள்ளிட்ட ... ம்‌ 
ண்ட்‌ பதக்கு த...துகும்‌ ,. ,விட்டு... 
ச, விட்டார்‌, . . , பண்டாரம்‌ மன்க்குடு ஆ . . . . இரு நூற்று 
இருபது . . - 
4 வ்‌ வாணமும்‌ . . . உள்ளிட்ட பொன்‌ கொண்டு இரு . . . இரு 
ஆபரணம்‌ திரு மேற்பட்ட ,.... 
5 நிறைய . . . திருமுலைபட்டம்‌ . . . .. 


த, நா. தொ, ஆய்வுத்துறை . தொடர்‌ எண்‌: 1968] 44 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி.பி, 12-ஆம்‌ 
நாற்ருண்டு 
ஊர்‌ ! கரியமாணிக்கபுரம்‌ இந்திய கல்வெட்டு 1 
மொழி ! தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] க 
எழுத்து : வட்டெழுத்து முன்‌ பதிப்பு : க 
க்லிக்‌ எ எனச்‌ கல்ஸெ்ட்‌ | 
க r 6 
மனனன ; — எண்‌ 
இடம்‌ : தன்யாபகவதி கோயில்‌ உண்ணாழியின்‌ மேற்குப்‌ பக்கச்சுவர்‌. 


குறிப்புரை: கல்வெட்டு மிகவும்‌ இதைந்துள்ள து. 


கல்வெட்டு : 


ஏ க ழும்‌ அட்டு: லு. ல ச ட படம 


ல்ல ௫ ட ஜட. உ. லு. பத ட்டு லு. குட ௫ 


௫ ௩3 ஷூ வோட. ஷே நக வ 
& 
6 
௫ 
E 


[த னத ரர ர ர ர 0 ர. 


த, நா, தொ. ஆய்வுத்துறை . தொடர்‌ எண்‌: 1908] 45 


மாவட்டம்‌ ! 
வட்டம்‌ 7 
ஊர்‌ 1 
மொழி 1 
எழுத்து 1 
அரசு! 


மன்னன்‌ ! 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 1 ௨ 

அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! டண 

கன்னியாகுமரி 

தமிழ்‌ இந்திய கல்வெட்டு ன இ 
ஆண்டு அறிக்கை 

வட்டெழுத்து 

௮௯ முன்‌ பதிப்பு ! க 


ளா ஊர்க்‌ கல்வெட்டு i ௪ 
J 


எண்‌ 


பகவதி அம்மன்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ மேற்குப்‌ பக்கச்‌ சுவரில்‌ உள்ளது. 


கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ளது, 


மே ம, 
உ.ஆ 
& 
2 
a 2 
ட்‌ 
ie 
9 
வ] 
£- 
& 
வு 
& 
9 


ர்க்‌ பகவதி . , , பணஞரி...... 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968] 46 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ / 
ஊர்‌ : 
மொழி 1 
எழுத்து 1 
அரசு 1 


மன்னன்‌ ! 


இடம்‌ 


குறிப்புரை ! 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ; ன்‌ 

அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! 

கன்னியாகுமரி 

தமிழ்‌ இந்திய கல்வெட்டு டட 
்‌ ஆண்டு அறிக்கை 

தமிழ்‌ 

டண முன்‌ பதிப்பு ; ஸு 

ல்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 8 

எண்‌ 


பகவஇ அம்மன்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ மேற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌ [உட்பக்கம்‌]. 


கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. 


மஸ்க்‌ ம தேவகன்மிகள்‌ ........ சொல்ல 
எழுதி , 

2 ன்‌ எழுத்து மேற்படி . . . அணுக்கன்‌ எழுத்து மாணிம[ணி]யன்‌ 
எழுத்து . . . . 

3 முகத்தின்‌ எழுத்து ..... வூலன்‌ எழுத்து பூதலகுமரன்‌ 
எழுத்து ..... 
ன்‌ கண்டன்‌ எ[ழுத்து] . . எழுத்து . . ., 


" தத்‌ இ த்‌ கொண்டு ட. யுழக்‌[கு] இ... 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 47 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! ட 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ ச, பி, 10-ஆம்‌ 
ஊர்‌ ; கன்னியாகுமரி தூத்ருண்டு 
மொழி ர தமிழ்‌ இந்திய கல்வெட்டு ர 
எழுத்து: வட்டெழுத்து வ்கி பவது 
அரசு ; — முன்‌ பதிப்பு ! ௮ 
மன்னன்‌ : ட ஊர்க்‌ கல்வெட்டு 9 
எண்‌ 


இடம்‌ ! பகவதி அம்மன்‌ கோயில்‌, உண்ணாழியின்‌ மேற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌ (வடமேற்கு மூலை), 
குறிப்புரை : கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ளது. 
கல்வெட்டு : 


1 ஹி ஸ்ரீ அருமொழிசைய்ய . . .. . ட க எல்‌! இரு , 
2 பொமை. , . பது சலுவித்தேம்‌ என்றி ,....... டம்‌ உகள ல 


த, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1068/ 48 


மாவட்டம்‌ ; 


வட்டம்‌ 1 


ர்‌ ! 
மொழி 7 


எழுத்து 1 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 7 15-ஆம்‌ ஆண்டு 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 1 இ, பி, 1000 
கன்னியாகுமரி இந்திய சல்வெட்டு ப 
ஆண்டு அறிக்கை 

தமிழ்‌ 
வடடக்கு முன்‌ பதிப்பு ! வண்‌ 

ஊர்க்‌ கல்வெட்டு 
சோழர்‌ ந 10 


முதலாம்‌ இராஜராஜன்‌ 


பகவதி அம்மன்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ மேற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌, 


இராஜராஜ வளநாட்டுப்‌ புறத்தாயநாட்டில்‌ உள்ள குமரி மங்கலத்துக்‌ [கன்னி 
யா படாரிக்கு] ஒரு நொந்தாவிளக்கு எரிப்பதற்காக நத்தராவக்குடி இராஜமாத்‌ 
தாண்டப்‌ பேரரையனாயின சூறைசாத்தன்‌ இருபத்தைந்து ஆடுகள்‌ குடுத்ததைக்‌ 
யாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


ஸு 


, ந்கைநாடும்‌ குடமலைநாடும்‌ தண்டாற்‌ கொண்டுத்‌ தன்னெ 


கலமறுத்தருளிக்‌ கங்கபாடியும்‌ நுளம்பபாடியும்‌ 


ழில்‌ விளங்கு [ஊழி] . . . எல்லா யாண்டுந்‌ தொழுதக 
விளங்கு மாண்டேய்‌ செழியரைத்‌ தேசுகொள்‌ 


. ராஜராஜகேசரிபன்மற்கு யாண்டு ப நி(ஞ்சு இவ்வாண்டு மேட 


நாயி , , . இராஜராஜ வளநாட்டுப்‌ புறத்தாய நாட்டுக்‌ குமரி 


மங்கலத்துக்‌ க[ன்‌] . . . 


, . ரியாற்கு இந்நாட்டு நத்தராவக்குடி இராஜமாத்தாண்டப்‌ 
பேரரைய[னா]யின சூறைசாத்தன்‌ சந்திராதிச்சவலம்‌ எரிவதாக 


வைச்ச திருநொ . . 


விளக்கு ஒன்று இதுக்கு விட்ட சாவாமூவாப்‌ பேராடு இருபத்‌ 


தைஞ்சினா[ல்‌] நிசதம்‌ ஆழாக்கு நெய்‌ அட்டுவதாக இவ்வூர்‌ 


நாரணன்‌ கொண்ட , 


, இவ்வூர்‌ நாரணன்‌ அட்டக்கடவன்‌ இவன்‌ இட்ட காளம்‌ 


[இவை] நிறை வெள்ளிக்‌ கோலால்‌ அறுபலம்‌ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1908/ 49 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 2 க்ஷ 
வட்டம்‌ 7 அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ. பி, 10-ஆம்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ ! கன்னியாகுமரி இந்திய கல்வெட்டு \ 
மொழி ! தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] டட 
எழுத்து ! தமிழ்‌ முன்‌ பதிப்பு 2 கஸ்‌ 
பதை ல ஊர்க்‌ கல்வெட்டு ச்‌ 
மன்னன்‌ : ல எண்‌ 
இடம்‌ : பகவதி அம்மன்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ மேற்புறச்‌ சுவர்‌. 
குறிப்புரை: கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ள து, 
கல்வெட்டு : 
குல்‌ அறம்‌ ட. ட பத்திக்‌ 
2 . . த்தபடி முதலான இன்னாட்டு மணற்காம பொந்த ..... 
கொள்வா .. 
3 . பத்து ஒன்றே முக்காலே இரண்டு மாக்காணி யின்னாட்‌ , 
காக்க. . . 
4 நிலம்‌ அறுபத்தொன்பதரையே [ஒரு] மாவி[னா! ..... ணு 


ப, , , கக்‌ காண்ப 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 / 50 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ ; 
மொழி 7 


எழுத்து ; 
அரசு : 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட் ஆண்டு ! ன 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ; கி. பி, 11-ஆம்‌ 
கன்னியாகுமரி தூற்றாண்டு 
தமித்‌ இந்திய கல்வெட்டு | Ea 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
சோழர்‌ ஜன அதர்ம 3 வல்‌ 
முதலாம்‌ இராஜேந்திரன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | ற 

எண்‌ 


பகவதி அம்மன்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ மேற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌, 


கன்னியாபடாரியார்க்கு சோழமண்டலத்தைச்‌ சார்ந்த அரையன்‌ என்பான்‌ 
கொடை அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


1 விஹி ஸ்ரீ இருமன்னி வளர இருநிலமடந்தையும்‌ சீர்தனிச்‌ செல்வி 
ர்‌, 
இடை துறைனாடும்‌ துடர்வனவேலிபடர்வனவாரியும்‌ சுள்ளி , , 


3 ப்‌ பெருந்தண்டால்‌ கொண்ட கோப்பரகேசரிபன்மரான 
ஸ்ரீ ராஜேந்தி . . 

4 . . குமரி கன்னியாபடாரியார்க்கு சோழமண்டலத்து வடகரை 
இராஜே . . 

5 தை , . . பன்னனாதி மேற்க்குடையான்‌ அரையன்‌ இவ்வ 


னுக்கு தந்மமாக ஸ்ரீ வயி . 
6 . ௨ஞ்சு . . . பத்தும்‌ இப்படாரியாருடை ,...... 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969 / 51 


மாவட்டம்‌ : 


வ்ட்டம்‌ : 


ஊர்‌ : 
மொழி ; 
எழுத்து ! 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை ; 


கல்வெட்டு : 


கன்னீயாகுமரி ஆட்சி ஆண்டு : [2.]-ஆம்‌ ஆண்டு 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : இ, பி, 17-ஆம்‌ 

நூற்றாண்டு 
கன்னியாகுமரி 


இந்திய கல்வெட்டு | 


தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | ல்‌ 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு : இ, தொல்‌, வெ, தொ, 

பாண்டியர்‌ V1, பக்கம்‌ 150 --151 
. ம்‌ | 6/1095 

ஸ்ரீ சுந்தரசோழ பாண்டியர்‌ ஊர்ச்‌ கல்வெட்டு 1 [81 4424 


எண்‌ 


| 


கன்யாபகவதி கோயில்‌ உண்ணழியின்‌ மேற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


இராஜராஜப்பாண்டிநாட்டு உத்தமசோழவள நாட்டுக்‌ குமரிக்‌ கன்னியாபடாரி 


யார்க்குத்‌ திருநொந்தா விளக்கு ஒன்று எரிப்பதற்காகச்‌ சுந்தரசோழ பாண்டிய 


ரின்‌ தேவியார்‌ முக்கோக்கிழானடிகளின்‌ அகப்பரிவாரத்தைச்‌ சார்ந்த பழுவூர்‌ 


பெண்டாட்டி பெரியான்‌ சிங்கம்‌ ஐம்பது ஆடுகள்‌ வழங்கியதைக்‌ குறிக்கிறது. 


ர 


வவ ஸ்ரீ கோச்சடைய பன்மரான உடையார்‌ ஸ்ரீ சுந்தரசோழ 
பாண்டிய தேவர்க்கு யாண்டு ௨... 

வது ராஜராஜ பாண்டிநாட்டு உத்தமசோழ வளநாட்டு புறத்தாய 
நாட்டுக்‌ குமரிக்‌ கன்னியார்பி[டா] 

ரியார்க்கு நம்பிராட்டியார்‌ முக்கோக்கிமானடிகள்‌ அகபரீவாரத்து 
, . ., துங்கவளநாடும்‌ , . . . 
பழுவூர்‌ பெண்டாட்டி பெரியான்‌ சிங்கம்‌ வைத்த இருதொந்தா 
விளக்கு ஒன்றினுக்கு வைத்த சாவ[ா மூ] 

வா பேராடு ஐய்ம்பது இவ்வாடு ஐய்ம்பதுங்‌ கைக்கொண்டு இத்‌ 
தேவர்‌ நாராய , . . 

[ழக்கி]னால்‌ உழக்கு] தெய்‌] சக;ரதித்தவல்‌ முட்டாமலட்டுவதாக 
சமைக இவ்வாடு கொண்டேன்‌ கேர 

ளன்‌ குட்டு , . . . பாண்டியும்‌ தாமண்‌ சாத்தனும்‌ இவ்விருவாம்‌ 


. இவர்கள்‌ கா... 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968] 52 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு ! 5 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ, பி, 11-ஆம்‌ 
“ஊர்‌ : கன்னியாகுமரி நூற்றாண்டு 
மொழி ! குமிழ்‌ இந்திய கல்வெட்டு \ 
எழுத்து : தமிழ்‌ ராகு அரிக்க J 
அரசு : ன்‌ முன்‌ பதிப்பு 7 டல 
பட்டன்‌ ப்‌ ண்டு கல்வெட்டு | [4 
ண்‌ J 
இடம்‌ ்‌  கன்யாபகவதி கோயில்‌ உண்ணாமியின்‌ வடக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌ (வடமேற்கு 
மூலை], 
குறிப்புரை: கல்வெட்டு மிகவும்‌ லெதக்கப்‌ பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 
1 கழுமல இடத ஐ குமா, . 
2 ட... டவ்‌... தங. னது. 
த: - துடிக்க பலிக்க மே 5 ௮ 
தி. கல்ல லல 


த, நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/53 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ 2 
மொழி : 
எழுத்து : 
அரசு; 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி 


வட்டெழுத்து 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ந கவு 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ; சுமார்‌ 8, பி. 11- 


12-ஆம்‌ நூற்றாண்டு 
இந்திய சுல்வெட்டு | 
ஆண்டு அறிக்கை ] 


முன்‌ பதிப்பு 3: இண 


ஊர்க்‌ கல்வெட்டு \ ல்‌ 
72 
எண்‌ ] 


J 


கன்யாபகவதி கோயில்‌ உண்ணாழியின்‌ அருகில்‌ உள்ள திருச்சுற்றின்‌ தெற்குப்‌ 
பக்கச்‌ சுவர்‌. i 


கல்வெட்டின்‌ இடைப்‌ பகுதி மட்டும்‌ உள்ளது. கன்யாபகவதி கோயிலுக்கு 
மஹாநவமி யன்று தயிரமுது, நெய்யமுது ஆகியவைகள்‌ படைப்பதற்காகக்‌ 
கொடை வழங்கியதைக்‌ குறிக்கிறது. 


டல்‌ [அ]ரிசியும்‌ நாழி நெய்யமுதும்‌ அஞ்ஞாழித்‌ தயிரமுதும்‌ 


[புளிகறியமுதும்‌] ...... டு குமரிமங்கலத்து கன்னியாபடாரி 
யார்க்கு 2ஹஊானவமிக்‌[கு] படைப்ப அரிசி! நால்கலம்‌ , த்தி. . 
. வதாக இவ்வூர்‌ உகச்சுமன்‌ அம்மைச்சாத்தன்‌ (வைச்ச, . .. . 
, ௨௨, உமிர்து [அ]ஞ்ஞாழி தயிரமிர்து நாழி [நெயமிர்தும்‌ 


உரி கறியமிர்துங்‌ கொண்டு செல்வதாக [வைச்‌] . , 


. முதல்‌ [யி]வ்வாண்டு வாரியஞ்செயர[யும்‌] வாரியர்‌... , ௪ 


வைப்ப பொன்‌ ஃ அ[தி]யனான கொற்றி தேவத்‌ தேவன்‌ மணி 
யன்‌ வைச்சானுடைய , . 

ப்‌ உரு 1 கதக்‌ » [டி] த) 
நின்‌ இல வ்‌ க்‌ க்க நாலுங்‌ கொண்டு அவ்வாண்டு வார்யஞ்‌ 


செய்யும்‌ வாரிய/ரே] செலுத்துவதாக . , 





ர்‌ இச்சொல்‌ குறி ஒன்றினல்‌ காட்டப்பெற்றுள்ளது. 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1908 | 54 


மாவட்டம்‌ 7 சுன்னியாகுமரி ஆட்எ்‌ ஆண்டு : மது 
கட்டம்‌ ர அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு । சுமார்‌ கி. பி. 17- 
ஊர்‌ ! கன்னியாகுமரி 12-ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இத்திய கல்வெட்டு | ப 
ண்‌ க்‌ 
எழுத்து 1 வட்டெழுத்து ஆண்டு அறிக்கை 
அரசு ! சோழர்‌ முன்‌ மதிப்பு 1 இ. தொல்‌, வெ. தொ, 
மன்னன்‌ 7 கோப்பரகேசரிபன்மர்‌ ல்‌ 
க i 
ஊர்க்‌ கல்வெட்டு ) 16 (36 1085) 
எண்‌ 

இடம்‌ , : கன்யாபகவதி கோயில்‌ உண்ணாழியின்‌ அருகில்‌ உள்ள திருச்சுற்றின்‌ மேற்குப்‌ 

பக்கச்‌ சுவர்‌. 
குறிப்புரை: இழார்நாட்டு வேளான்‌ என்பான்‌ கன்னியாபடாரிக்கு தொந்தா விளக்கு எரிப்‌ 

பதற்காகக்‌ கொடை அளித்ததைக்‌ குறிக்கிறது. 
கல்வெட்டு : 

1 ஷஹி ஸ்ரீ கோப்பரகேசரிபன்மற்கி யாண்‌ . . ஆவ. , ! 

2 , . தாட்டு சீழூர்க்கூற்றத்துப்‌ பூன்‌ , , . ஊருடையான்‌ . , 

இ , . யன்‌ கிழார்நாட்டு வேளானான . . மாயான்‌ பால்‌ . , 

4 . க்‌ கன்னியாபடாரிக்கு வைத்த , , . ந்தா விளக்‌ , . 





7. இடனிதாக்கும்‌ தொல்பொருள்‌ வெளியீட்டுத்‌ தொகுதியில்‌ இவ்வரி பதிப்பச்சுப்படவில்லை, 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 55 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! 2 -- 14-ஆம்‌ ஆண்டு 
வட்டம்‌ : அசுத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ க, பி, 12-ஆம்‌ 
ஊர்‌ ; கன்னியாகுமரி தூற்றாண்டு 
மொழி ! தமிழ்‌ இந்திய கல்வெட்டு ர்‌ 4 
ள்‌ ஆண்டு அறிக்கை ந 
எழுத்து; வட்டெழுத்து 
அரசு ; பாண்டியர்‌ முன்‌ திப்பு : இ. தொல்‌. வெ. தொ. 
VI, பக்கம்‌ 747 
மன்னன்‌ ; கோச்சடையமாறர்‌ 
ட படத்த \ (29) 1085) 
ஊர்க்‌ கல்வெட்டு 17 ப 
எண்‌ | 
J 
இடம்‌ :  கன்யாபசுவதி கோயில்‌ உண்ணாழியின்‌ அருகிலுள்ள திருச்சுற்றில்‌ வடக்குச்‌ 
சுவர்‌. 
குறிப்புரை : புறத்தாயநாட்டுக்‌ கன்னியாபடாரியார்க்குக்‌ களக்காட்டு புள்ளதாராயணன்‌ 
திருநொந்தாவிளக்கு வழங்கியதையும்‌, அதற்காக ஆடுகள்‌ அளித்ததையும்‌ குறிச்‌ 
கிறது. 
கல்வெட்டு : 
17 ஷஹி ஸ்ரீ கோச்சடைய மாறர்கு யாண்டு [இ] 
2... ரண்டு இஎதிர்‌ பதிநால்லு இவ்வாண்டு பு[ற] 
மீ த்தாய நாட்டு கன்யாப்டா , .... ச்‌ சாறப்‌ 
4 போக்கு களக்காட்டு புள்ளநாராயணன்‌ வை[ச்‌]ச திரு[நொ] 
5 ந்தா விளக்கு ஒன்றுக்கு வை[ச்‌ச சாவா மூ[வாப்‌ பேரா] 
6 மு ட கடம்‌ து கல்லுல இர்‌ சட 


த, நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1908/56 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ ; 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு: 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ; 8-ஆம்‌ ஆண்டு 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ; நி. பி. 1055 
கன்னியாகுமரி 
தமிழ்‌ இத்தி கல்லெட்டு 105/ 1896 

ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ 
சோழர்‌ மூன்‌ பதிப்பு : தி. தொல்‌. வெ, தொ. 

க னிட 1, பக்கம்‌ நண 

இரண்டாம்‌ இராஜேந்திரன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ர்‌ க பக்கம்‌ 164-167 

எண 

J 


கன்யாபகவதி கோயில்‌ உண்ணாழியின்‌ அருகிலுள்ள இருச்சுற்றின்‌ மேற்கு, 


வடக்குப்‌ பக்கச்‌ சுவர்கள்‌. 


கங்கைகொண்டசோழபுரத்துக்‌ கேரளன்‌ மாளிகையில்‌ காடுவெட்டி என்னும்‌ 
பள்ளிக்கட்டிலில்‌ இரண்டாம்‌ இராஜேந்திரன்‌ அமர்ந்திருந்தபோது, கன்னியா 
பிடாரியார்‌ கோயில்‌, இராஜரா ஜஈச்வரமுடையார்‌ கோயில்‌, இராஜராஜன்‌ சாலை 
ஆகியவைகளின்‌ தேவதானக்‌ கிராமங்களிலிருந்து வசூலிக்கப்பட்ட பல வரிகளைத்‌ 
தன்‌ ஆட்சி ஆண்டு நான்காம்‌ ஆண்டிலிருந்து தன்‌ தேவியாரான கிழானடி பிறந்த 
நாளான அத்தத்தில்‌ விழா எடுப்பதற்கும்‌, இராஜராஜுச்வரமுடையார்‌ கோயில்‌ 
செலவுகளுக்கும்‌, இராஜராஜப்‌ பெருஞ்சாலைச்‌ செலவுகளுக்கும்‌ உபயோகிக்க 
வேண்டும்‌ என்று ஆணைப்‌ பிறப்பித்ததைக்‌ குறிக்கிறது. அவ்வாணையில்‌ 
கையொப்பமிட்ட அரசு அதிகாரிகள்‌ பலர்‌ குறிக்கப்பெறுகின்றனர்‌. கன்னியா 
குமரி, இக்கல்வெட்டில்‌ கங்கைகொண்ட சோழபுரம்‌ என்று குறிக்கப்பெறுகிற து. 


1 ஹவர்‌ ஸ்ரீ கோநேர்‌ இன்மைகொண்டான்‌ 


(4.2 


யாண்டு நாலு நாள்‌ நூற்றைம்பத்து நாலினால்‌ இரட்டபாடி 
ஏழைரை இலக்கமுங்கொண்டு பேராற்றங்கரைக்‌ கொப்பத்து 
ஆஹவமல்லனை அஞ்சுவித்து ஆனையுங்‌ 
3 குதிரையும்‌ பெண்டிர்‌ பண்டாரமுங்‌ கொண்டு விஜய அவீ£ஷேகஞ்‌ 
செய்து வீரஸிஹாஸனத்து வீ ற்றிருந்தருளின கோப்பரகேசரி 
பன்மரான உடையார்‌ ஸ்ரீராஜேந்திரதேவர்‌ கங்கைகொண்[ட] 
4 சோழபுரத்து சோழ கேரளன்‌ மாளிகையில்‌ ஸோபானத்துக்‌ 
காடுவெட்டியில்‌ எழுந்தருளி இருந்து ராஜராஜப்‌ பாண்டி 
நாட்டு உத்தமசோழ வளநாட்டுப்‌ புறத்தாய நாட்டுக்‌ குமரி 
யான க[ங்‌] 


(இருள்பவும்‌ ) 


10 


11 


12 


13 


[சை கொண்ட சோழபுரத்துக்‌ கன்னிய[£] படாரியார்‌ தேவதான 
[மான ஊர்கள்‌ க]டவ ஊர்க்கழஞ்சு குமரக்கச்சாணமு மீன்பா(ஈ) 
ட்டமும்‌ தறிப்புடவையும்‌ தட்டார்ப்‌ பாட்டமும்‌ உள்ளிட்ட 8 
, பாட்டமும்‌ மோரமும்‌ இலைவாணியப்பா[ட்ட]மும்‌ இங்கள்க்‌ 
காசும்‌ காலள[வு] , ,.,.. பாடிகாவல்‌ கூலியும்‌ கால்கூலியும்‌ 
கோல்‌ கூலியும்‌ ஆட்டுப்பாட்டமும்‌ பேர்முதலாயமும்‌ தரகுகூலி 
யும்‌ உ 

[ள்ளிட்ட] அந்தராயங்கள்‌ கரைக்குடலாய்‌ வருகன்றபடி யாண்டு 
நாலாவது முதல்‌ தவிர்ந்து நம்பெண்டுகளில்க்‌ கிழானடி பிறந்த 
அத்தத்தி னாளால்‌ இத்தேவர்க்கு திங்கள்‌ விழா எழுந்தருள ௪ 
ண்டும்‌ நிவந்தங்களுக்கு இறுப்பதாகவும்‌ இவ்வூர்‌ ராஜராஜ 
ஈமரமுடையார்‌ தேவதானமான ஊர்கள்‌ கடவ ஊர்க்கழஞ்சு கும 
ரகச்சாணமு மீன்பாட்டமும்‌ தறி இறை தட்டாரப்பாட்டம்‌ 
உள்ளிட்ட: ழிறைப்பா 

. . யாரமும்‌ இலைவாணியப்பாட்டமும்‌ காலளவு பாட்டமும்‌ பாடி 
காவற்‌ கூலியும்‌ ஆட்டுப்பாட்டமும்‌ பேர்‌ முதலாயமும்‌ , . . கூலி 
மும்‌ உள்ளிட்ட அந்தராயங்கள்‌ கரைக்குடலாய்‌ வருகின்‌ ந[படி | 
யாண்டு நாலாவது மு[தல்‌ த]விர்ந்து இத்தேவர்க்கு வேண்‌ 

டு நிவந்தங்களுக்கு இறுப்பதாகவும்‌ இவ்வூர்‌ ராஜராஜன்‌ சாலைக்கு 
சாலாபோகமான ஊர்கள்‌ கடவ ஊர்க்கழஞ்சு குமரக[ச்‌/சாண 

- மும்‌ மீன்பாட்டமும்‌ மோரமும்‌ இலைவாணியப்‌ பாட்டமும்‌ கால 
ளவுபாட்டமும்‌ 

பாடிகாவற்கூலியும்‌ ஆட்டுப்பாட்டமும்‌ பேர்முதலாயமும்‌ தரகு 
கூலியும்‌ உள்ளிட்ட அந்தராயங்கள்‌ கரைக்குடலாய்‌ வருகின்ற 
படி யாண்டு நாலாவது முதல்‌ தவிர்ந்து இச்சாலைக்கு வேண்டு 
[ந்‌ நி]/வந்தங்களுக்கு இறுப்பதாகவும்‌ ஆக இப்படி யாண்டு 
நாலாவ 


்‌ து முதல்‌ இறையிலியாக வரியிலிடத்‌ திருவாய்‌ மொழிந்தருளினார்‌ 


என்று திருமந்திரவோலை ஜயங்கொண்டசோழ மகதராஜன்‌ 
எழுத்தினலும்‌ இருமந்திரவோலை நாயகம்‌ உத்தமசோழகோ 
னும்‌ ராஜராஜஸ்ரஹமாராயனும்‌ காலிங்கராஜனும்‌ தொண்டை 
மானும்‌ 


. திரிபுவனவல்லப வன்னாடுடையானும்‌ மூவேந்தர்‌ சோழக்கத்திருவப்‌ 


பெ[ரி ]யானும்‌ ஒப்பிட்டுப்புகுந்தகேழ்வி! வரியிவிட்டுகொள்க 
வென்று வில்லவராஜரும்‌ காடுவெட்டிகளும்‌ ஏவ இவர்கள்‌ ஏவி 





னபடியே(ய்‌) ௨ ன்கூட்டத்து அதிகாரிகள்‌ ராஜராலமழவராஜ 
ரும்‌ ராஜராஜ 





i. 


கேள்வி, 


14  ச்சோழவஹமாராயரும்‌ ஜயங்கொண்டசோழவிழுப்பரையரும்‌ 


அதிராஜேந்திர மூவேந்தவேளாரும்‌ ராஜராஜஅணுக்கப்பல்ல 


. வரயரும்‌ திருச்சிற்றம்பல மூவேந்தவேளாரும்‌ ராஜகேசரி 


மூவேந்தவேளாரும்‌ உத்தமசோழத்திருவிந்தளூர்நாட்டு மூவேந்‌ 
தவேளாரும்‌ மஹிபாலைய்‌! விழுப்பரையரும்‌ 


15 அழகெசோழ  மூவேந்தவேளாரும்‌ ஜனனாதநல்லூருடையார்‌ 


காளிஆதித்தகோன்ராஜேந்தி , . , மூவேந்த வேளாரும்‌ பர 
சிவமங்கலமுடைய ராமனச[னி] ஒலோகபுத்திரனான நிருபேந்‌ 


- திரசோழ மூவேந்த வேளாரும்‌ சிவ[ன]டியுடையார்‌ பற்பனா 


பன்‌ பள்ளிகொண்டானாரான வ(?) நாராயண மூவேந்த 


- வேளாரும்‌ ஸஹ 


16 பல்லவரையரும்‌ [நடுவி]ருக்கும்‌ கொற்றமங்கலத்து பற்பநாபசே[ர] 


பரசய . . . தாலூர்‌ சக்கரபாணி வ.ஹாற்ப்‌(ப]ட்டரும்‌ விடை 
யில்‌ அதிகாரிகள்‌ சோழமூவேந்தவே/ளாரும்‌] மும்முடி சோழப்‌ 
பல்லவரையரும்‌ ஜயங்கொண்டசோழ  சேநாமுகமூவேந்த 


வேளாரும்‌ உத்தமசோழமூவேந்த வேளாரும்‌ மனுகுல 


மர்‌ மூவேந்த வேளாரும்‌ உய்யகொண்டசோழ மூவேந்த வேளாரும்‌ 


நித்த வினோத மூவேந்தவேளாரும்‌ க்ஷத்திரசிகாமணி* மூவேந்த 
வேளாரும்‌ கங்கைகொண்டசோழ மூவேந்த வேளாரும்‌ உதை 
[யமா]த்தாண்ட மூவேந்த வேளாரும்‌ கங்கைகொண்ட 
சோழப்பல்லவரையரும்‌ பார்த்திவேந்தமூவேந்தவேளாரும்‌ [ந]ர 
பாலதொங்க மூவேந்த வேளாரும்‌ ராஜராஜ அணுத்திரப்பல்ல 


வர] 


18 யரும்‌ அறிஞ்சிகை விழுப்பரையரும்‌. அபிமானமேரு மூவேந்த 


வேளாரும்‌ மதுராந்தக விழுப்பரையரும்‌ இங்களாந்த* மூவேந்த 
ஸ்‌ ட ன்‌. அவங்க இடு டடத 
வேளாரும்‌ விக்கிரமசோழ மூவேந்த வேளாரும்‌ வளவன்‌ 
வேந்த வேளாரும்‌ வீரசோ வேந்த வேளாரும்‌ சுந்த 
மேயவநத்‌ ௫ தி ன விப்ர இறவ அள்‌ 


சோழப்பல்லவரையரும்‌ அதுலபராக்கிர[ம] மூ 


19 வேந்த வேளாரும்‌ அழகியசோழ மூவேந்த வேளாரும்‌ பார்த்திவ 


ஐ;விழுப்பரையரும்‌ வில்லவந்‌ மூவேந்த[வேளாரும்‌ வீரபாண்‌ 
டிய மூவேந்த வேளாரும்‌ வழுதிகுலாந்தக [மூ]வேந்த3வளாரும்‌ 
ராஜாதித்த மூவேந்தவேளாரும்‌, தெலுங்ககுலகால மூவேந்த 
வேளாரும்‌ ஜயங்கொண்ட சோ[ழ] மூவேந்த வேளாரும்‌ கிடா 


ரங்கொண்ட சோழமூவே 





க்ஷ 69 ய 


மஹிபால. 
க்ஷத்திரிய. 


பார்த்திவேந்திர 


சிங்களாந்தக 


20 


21 


22 


22 


24 


2] 


26 


திருவித்தஞர்‌. 


ந்தவேளாரும்‌ ஸ்ரீகாந்த மூவேந்த வேளாரும்‌ மீனவந்‌ மூவேந்த 
வேளாரும்‌ ஓலோக விஜ்ஜாதிர மூவேந்த வேளாரும்‌ ராஜே, 
இருந்ளூர்‌! நாட்டு மூவேந்த வேளாரும்‌ . , உத்தரமனரியாரும்‌ 
நிறைமதிசோழ[மூவேந்த வேளாரும்‌ வளவகேசரி மூவேந்த 
வேளாரும்‌ நடுவிருக்கும்‌ ஸாஹணை/௯]இராத்திரயாஜியாரும்‌ 
கே[ரள]மங்‌ 

கலத்துப்பட்டச்சோமயாஜியாரும்‌ பசலை பெரியநம்பி[யும்‌/மஹா 
ஹிதாங்கியாரும்‌ ஏ[வ] உள்வ்வரி தணைக்களத்துக்‌ கண்காணி 
குமரவிஜாதர மூவேந்த வேளானும்‌ கோதண்டராம மூவேந்த 
வேளானும்‌ அதிசய சோழ மூவேந்த வேளானு மூவேந்தி, சேர 
மூவேந்த வேளானும்‌ ஜயங்கொண்ட சோழலோக வே 

ளானும்‌ புரவரிதிணைக்களம்‌ அரீந்தவன்‌ மூவேந்த வேளானும்‌ 
விக்கிரம சோழபாண்டிய மூவேந்த வேளானும்‌ வளவசுந்தர 
மூவேந்த வேளானும்‌ குவலையதிவாகர மூவேந்த வேளானும்‌ 
தேவமங்கலமுடையானும்‌ [சூ]ரதொங்க மூவேந்த வேளானும்‌ 
வீரநாராயண மூவேந்த வேளானும்‌ வரிப்பொத்தகம்‌ விடற்கரு 
டையானும்‌ சிற்றம்பல உடையா 


னும்‌ சுந்தரசோழ நல்லூருடையானும்‌ முகவெட்டி மணற்குடை 
யானும்‌ , . . த்தங்குடையானும்‌ ஆந்தைகிழானும்‌ சோழமா 
தேவி உடையானும்‌ வல்லமுடையானும்‌ வடுகக்குடையானும்‌ 
ம[ழையூர்‌ உடையானும்‌ வரிப்பொத்தகக்கணக்குச்‌ சங்கத்தி 
மங்கல முடையானும்‌ பருத்திக்குடையானும்‌ முர , , . 

கந்த நல்லூருடையானும்‌ வரியிலீடு பாவை உடையானும்‌ 
கீரமங்கலமுடையானும்‌ நாவல்லூருடையானும்‌ [ஆட்சி 
பாட்டமும்‌ கரைப்பேரால்‌ கடமையும்‌ [கடமை] . .. விக்‌ 
கிரம சூளாமணி மூவேந்த வேளானும்‌ நெற்குப்பை உடையா 
னும்‌ கிழாறவாருடையானும்‌ 

வரியிலிடுவித்த புரவு வரிதிணைக்கள நாயகம்‌ ஏவ சுந்தர மூவேந்த 
வேளானும்‌ ஆட்சிபாட்டமும்‌ கரைப்பேரால்‌ கடமை , 
எழுதும்‌ விக்கிரம சூளாமணி [மூவேந்த வேளானும்‌ . , , , [ந] 
ஈசகம்‌[வி]டங்கனார்‌ உடையானும்‌ வரியிவிடுஇ ற மங்கல 
முடையானும்‌ 

பட்டோலை எழுதினாத்‌ ராஜேந்திர சோழமண்டலத்து புரவு வரி 
திணைக்களத்து வரியில்லிடு 








21 


26 


29 


20 


விழுப்பரையனும்‌ இருந்து யாண்டு நாலாவது நாள்‌ ஈ௫௰எ னால்‌ 
வரியிலிட்ட இல்விந்த . . 

ஞ்செய்வரியிலிடுவித்தான்‌ ராஜராஜப்பாண்டியநாட்டு முடி 
(கொண்ட) கொண்ட சோழ வளநாட்டு கீழ்‌ ,....... 

ம[ரி] நாட்டு காமந்‌ அமரபுயங்கநாந ராஜராஜவெள்ளப்ப 
நாடாழ்வாந்‌ மடுக்கும்‌ புனல்‌ த . . [ண்‌ ]பொருனைத்துரை . .. . 


குங்கதிரப்பன . ....... 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌. எண்‌ : 1968/57 


மாவட்டம்‌ ; 
வட்டம்‌ ! i 
ஊர்‌ '; 
மொழி : 
எழுத்து : 
அரசு £ 


மன்னன்‌ £ 
இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ; 9-ஆம்‌ ஆண்டு 
. அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி. பி. 12-ஆம்‌ 
்‌ நாற்ருண்டு 
கன்னியாகுமரி தமல்‌ 
இந்திய சல்வெட்டு. |. 108] 1896 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : இ, தொல்‌, வெ.தொ. 


ள்‌ ட 1, பக்கம்‌ 1925 
பாண்டியா 
ஊர்க்‌ கல்வெட்டு 


பராந்தகதேவர்‌ என்‌ - 19 


பெட்ட 


கன்யாகுமரிக்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ அருகிலுள்ள திருச்சுற்றின்‌ கிழக்குச்‌ 


சுவர்‌. 


இராஜராஜப்பாண்டிநாட்டு உத்தமசோழ வளநாட்டுப்‌ புறத்தாய நாட்டுக்‌ 
குமரிக்‌ கன்னியாபகவதி கோயில்‌ தேவதான நிலத்தின்‌ நான்கெல்லையையும்‌ 


குறிக்கிறது. 


1 ஹி ஸ்ரீ இருவளரச்‌ செயமளரத்‌ தென்னவர்தங்‌ குலமளர வரு 
மறை நான்கவை வளர வனைத்துலகுத்‌ துயர்நீங்கத்‌ தென்‌ 


மதுராபுரித்‌ தோன்றல்‌ 

2 நேவே,னோ டினிதிருந்த மன்னர்பிரான்‌ வழுதியர்கோன்‌ வாம்‌ 
பலம்ப நின்றருளி மால்கடலை எறிந்தருவி மல்யத்துல்‌ யல்‌ 
பொறித்துச்‌ சேரலனை 

ச ச்‌ செருவில்‌ வென்று திறைகொண்டு வாகை சூடிச்‌ கூபகர்கோன்‌ 
மகட்‌ குடுப்பக்‌ குல விழிஞ[ம்‌] கைக்கொண்டு கன்னிப்பபார்‌ 
செய்தருளிக்‌ காந்தளூர்ச்சாலை கலமறுத்‌ 

4 து மன்னுபுகழ்‌ மறையவர்தம்‌ மணி யம்பலத்து ளினிதிருந்து 
ஆயிரத்தெண்மர்‌ அவிரோதம்‌ பணிப்பணியால்‌ மறைபேர்த்துக்‌ 
கல்‌ நாட்டிப்‌ பண்டுள்ள பேர்‌ தலிர்‌ 

. அ ந (ஸி) ழி இ உ. ப்‌ இ . 

5 த்து நிறுப்பனவு மளப்பனவும்‌ கயலெழுதி அனத்தபுரத்‌ தெம்‌ 

மாற்கு நிலவிய பொன்மண விளக்கு நின்றெரியப்‌ பத்தமைத்து 


ஆங்கமைத்ததாய நல்லூர்‌ அடத்தென்‌ 


( திருப்பவும்‌ ) 


i. 


10 


1 


12 


13 


14 


னாட்டரையனென்‌ அறிவகையால்‌ பறிந்துரைத்து தென்னவர்‌ தங்‌ 
குலதெய்வம்‌ தென்குமரிக்‌ தன்‌ . . . திருநாள்‌ விளாவதனில்‌ 

தப்‌ பூசம்‌ பிற்றை நான்று வந்‌இருந்தாரெல்லாற்கும்‌ மாற்றாதே 
தியாகம்‌ இட அறத்தா ...... 

ஈய நாடு பூமகட்களித்‌ தெலிங்கவீயமங்‌ குளங்கொண்டு தென்‌ 
கலிங்க மடிப்படுத்து இசை அனைத்து முடனாண்ட ஸ்ரீ 

பராந்தக தேவற்கு யாண்டு [ ௯]தாவிது ராஜராஜப்‌ பாண்டி 
நாட்டு உத்தமசோழ வளநாட்டுப்‌ புறத்தாயநாட்டுக்‌ குமரிக்‌ 
கன்னிய 

£ பகவதியார்‌ தேவதானத்துக்குப்‌ பெருநான்‌ செல்லை வடவெல்லை 
நாஞ்சிநாட்டு அதியனூரும்‌ மிந்நாட்டுப்‌ 

பெருங்குடியில்‌ உட்பட்ட புணைகுடி நீங்கலாக மூன்றுங்‌ கூடின 
மலையிற்‌ சந்தேசப்‌ பிரமாணம்‌ ஆனைமலையு மனுத்திரப்‌ 

பர்‌ பாறையும்‌ , , தோரண குழியும்‌ பிடாரனேரிக்‌ கொழுக்குத்தும்‌ 
கண்டனேரிக்‌ கொழுக்குத்தும்‌ வாழையாற்று வடவாறும்‌ 

நாவாயும்‌ கோடிக்களாவும்‌ விறகடு குப்பையும்‌ ஒழுக்கந்தாழ்வும்‌ 
இந்நாட்டு வட&ழ்‌ மூலை கருங்குளமும்‌ அள்ளியூரும்‌ பூச 

கம்‌ வருக க ஒல்லி மே இ குழியும்‌ மேற்கு 6! 








கல்வெட்டு முடிவு பெறவில்லை. மீதப்‌ பகுதி மிகவும்‌ சிதைந்து அழிந்துள்ளது, த 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968/ 58 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ ; 


மொழி : 


எழுத்து : 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 14-ஆம்‌ ஆண்டு 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ ௫, பி. 13-ஆம்‌ 
கன்னியாகுமரி நூற்றாண்டு 
தமிழ்‌ இந்திய கல்வெட்டு | 

ஆண்டு அறிக்கை J 
தமிழ்‌ 
சோழர்‌ மூன்‌ பதிப்பு ல்‌ 
குலோத்துங்கசோழ தேவர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு \ 20 

எண்‌ ] 


கன்யாபகவதி கோயில்‌ அர்த்தமண்டபத்தில்‌ வடக்குப்‌ பக்கத்தில்‌ உள்ள 
தூண்கள்‌. 


கல்வெட்டு மிகவும்‌ சிதைக்கப்‌ பட்டுள்ளது. குமரிக்‌ சன்னியாபடாரியார்க்கு 
நித்த நிமந்தங்கள்‌ செய்வதற்காக நிலம்‌ வழங்கியதைக்‌ குறிக்கிறது. 


முதல்‌ தூண்‌ 

I வவ! ஸ்ரீ குலோத்துங்க சோழ தே 
2... வற்கு யாண்டு பதின்னாலாவது 

J ராஜராஜப்‌ பாண்டி நாட்டு உத்‌ 

4 தம சோழ வளநாட்டுப்‌ .புறத்தா 

த ய நாட்டுக்‌ குமரிக்‌ கன்னியாபடாரி 

6 யார்‌ கோயில்‌ ஸராமணரை அமுது 9 
7 சய்யக்‌ கற்பித்த கலம்‌ நற்றசாயர்‌ 

8 க்குடிச்‌ சாலாபோகத்திற்‌: கலம்‌ ப்‌ 

9 ன்னிரண்டும்‌ பெருங்குடிச்‌ சாலா . 
10 போகத்தில்‌ கலம்‌ இருபத்தி[எ]ட்டும்‌ 
17 செங்களூரான சிகா . ர்‌ மங்கலத்‌ 
12 துக்‌ கலம்‌ பன்னிரண்டும்‌ வீரநிலை 
13 ச்சாத்தனேரிக்‌ கலம்‌ இரண்டும்‌ ௮ 

14 க்க ஒலக க்க டுச்ச 

15 ரலா போக (நி]லத்தில்‌ .நிமந்த ஷஹ;ஹஷண 


16 ரமிர்து செய்ய வரியிலிட்டுக்‌ குடுத்தே[ம்‌] 
( திருப்பவும்‌ ) 


இரண்டாம்‌ தூண்‌. 
நிலன்‌ ஐய்ம்பத்து 
க்‌ காணியும்‌ இந்தாட்டு 
, . ந்துறைப்படும்‌ நம்பி 


ர நிலன்‌ வேலியும்‌. இந்நாட்டுப்‌ பு . 


காடு நிலன்‌ அரையும்‌ இந்நாட்டு 


_ இட்டன்குடிக்‌ கள்‌ நிலன்‌ , . ருவே 
. . இத்தாட்டு கண்ணேரிக்‌ கீள்‌ நில 


. ன்றே காலும்‌ இந்நாட்டுப்‌ பழம்‌ 
. . நிலன்‌ காலும்‌ இந்தாட்டு 
க்‌ ரி வளமும்‌ இந்நாட்டு 


. குமரி . . கலமும்‌ இந்நாட்டு 


. , ரிக்‌ கங்கைகொண்டசோழ 


மும்‌ இத்தாட்டுப்‌ பற்றும்‌ ன 


. . கலை. . ன குமரன்‌ குளம்‌ 
நால்‌ வேலியும்‌ . . மரித்து 

. காணி இறையி . 

சுற்று நிலன்‌ . . 
இந்நாட்டு . . . 
கலா... 
றே முக்காலும்‌ ஆகத்‌ 
- . இ நிலங்களும்‌ 


உட உட 


ம்பத்தேழே முக்காலி 
ன்‌ முந்திரிகையும்‌ 
கொள்ளன்‌ குடியான 
ளன்‌ குறுச்சி நிலன்‌ 
னூற்றெண்பத்தை 
. அமு . இருநாழி 
ண்‌ குறுச்சியான 
காணி அரைக்காணி . . 
கையும்‌ இந்நாட்டு வீரன்‌ 
னாநூற்றுப்‌ பத்தொன்ப்‌ 
ஒரு மாவும்‌ இந்நாட்டு அள 
. . நிலன்‌ பத்தே-முக்கா(ல்‌] 
. மூந்திரிகையுங்‌ கா . . ஈலு 


மூன்றாம்‌ தூண்‌ 


52 
மசி 
94 
25 
26 
57 
58 
59 
60 
061 
62 
63 
64 
65 
66 
67 
68 
69 
70 
71 
72 
73 
74 
75 
76 


வ இழையும்‌ . . . . 

ன்‌ க[ழ]ஞ்சும்‌ இந்நாட்டுக்‌ குமரி 
க்கரைக்‌ கன்னியாபடாரியார்‌ 

கு வேண்டும்‌ நிமந்தங்களு 

க்கு இறுப்பதாக யாண்டு ஏழாவ 
[து] முதல்‌ தேவதான இறை 
[யிலியாக] . . 4... 
மொழிந்தருள இச்சாஸன . . 


. செய்வித்த இருமந்திர ஓ[லை] . . 


இ... வும்‌ [இடுவன்‌]. . 
. . செருவேந்திர . . ,... 
. கப்‌ பழிநீக்கி . , ,... 


. செலவினு நெ... 


. இறை . . . மிண... 


. . ழி தேவ... ந்நாட்டு . . . 
 ப்புது . . குடியுத . . . 
. தில்லைநாய[க]ன்‌ 


[ ரர ர 0 


ன ரா ச ர ர ர ர 0) 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 [ 59 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ப 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ, பி, 11-ஆம்‌ 
ஊர்‌ : கன்னியாகுமரி நூற்றாண்டு 
மொழி: தமிழ்‌ இத்திய கல்வெட்டு | 
; க ண்‌ க தவன்‌ 
எழுத்து 2 தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
அரசு 7 ஸி மூன்‌ படிப்பு ; ட 
மன்னல்‌ ! க்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு 1 of 
எண்‌ | பத 
இடம்‌ :  கன்யாபகவதி கோயில்‌ அர்த்தமண்டப நுழைவாயில்‌ இடதுபக்கச்‌ (தெற்கு; 
சுவர்‌, 
குறிப்புரை : குமரிக்‌ கன்யாபகலவதியார்க்கு விளக்கு ஒன்று கொடையாக அளிக்கப்பட்டதைக்‌ 
குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


1 கு யாண்டு... . 
டன, இராஜேந்திர சோ , , 


ரிக்‌ கன்யாபகவதியர்கு வச்ச விளக்கு. . 


| 


ஸ்‌ ஜே 


...றுராஜே.,... 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1908/ 60 


மாவட்டம்‌ ; 


வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து 
அரசு : 


மன்னன்‌ 


குறிப்புரை : 


கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு : க 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ தி.பி. 12-13 ஆம்‌ 
கன்னியாகுமரி தூற்றாண்டு 
தமிழ்‌ இந்திய கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ப்‌ 
னி முன்‌ பதிப்பு 1 — 
வ்‌ ர்வு கல்வெட்டு | 922 
எண 


கன்யாபகவதி கோயில்‌ அர்த்தமண்டப நுழைவாயில்‌ இடது பக்கச்‌ (தெற்கு) 


சுவர்‌, 


புறத்தாய நாடான தென்வாரணவாசி நன்னாட்டுக்‌ குமரிக்‌ கன்னியாபகவதி 
கோயிலில்‌ திருநொந்தா விளக்கு எரிப்பதற்கு கோவிந்தன்‌ என்பான்‌ பொருள்‌ 
வழங்யெதைக்‌ குறிக்கிறது. 


தல்வெொ சி K 


தக்கது று மேட நாயிறு (௨௰௧] சென்ற . ,.. த. 

2... ட்டு புறத்தாய நாடான தென்வாரணவாசி நன்னாட்டு! ஆமரிக்‌ 
கன்னியாபகவதிப்‌ , , 

9 மூஹத்து சஷாரிதவற்‌ இருநமா விளக்கு செலுத்துவிதாக 
ரக்‌ . , னிக்கோல்‌ . , , 

4 ,  விகன்‌ பக்கல்‌ பொருள்‌ கைய்க்கொண்டு குமரிக்‌ கன்னியா பக 
வதியார்‌ ஸ்ரீகோயில்‌ , . 

5 _, முட்டாமல்‌ நாராய நாழிக்‌ கடவ உழக்கு [நெய்‌ செலு]த்துவது 
நெய்வார்த்து , .ய்‌இட...... 

6. , , தின்‌ பலம்‌ இவைய்‌ தேவர்மு[ந்‌] கணக்குத்‌ திருவரங்க நல்லா 
ருடையான்‌ . . 

7 , . னென்‌ இவ்வூர்த்‌ தட்டான்‌ [ஆலால]சுந்த[ர]னான முப்பத்தி 


[மூவ]த்‌ தட்டான்‌ எழுத்து . , 


ரணகள கைக வு 





ஓ. பி. 15-ஆம்‌ நூற்றாண்டில்‌ தென்வாசிவாரண நன்னாடு என்று மாறி வழங்கியுள்ளது. 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968 | 61 


மாவட்டம்‌ 2 


வட்டம்‌ ! 
மொழி 7 
எழுத்து ! 


அரசு: 


மன்னன்‌ 1 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு ; 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 7 ௫ 

அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ தி. பி. 11- 
கன்னியாகுமரி 12-ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ இந்திய கல்வெட்டு | _. 

குமிழ்‌ ஆண்டு அறிக்கை ழ்‌ 

— முன்‌ பதிப்பு 7 


ன ஊர்க்‌ கல்வெட்டு 1 


23 
எண்‌ 
] 


கன்யாபகவதி கோயில்‌ அர்த்தமண்டபத்தின்‌ நுழைவாயில்‌ தெற்குப்‌ பக்கச்‌ 
(இடது பக்கச்‌) சுவர்‌, 


கல்வெட்டு மிகவும்‌ சிதைக்கப்‌ பட்டுள்ளது. 


..ம்பது இவ்வாடு ஐம்ப[து].,..... 
கட்‌ ப அட்டுவ , , . . . ,. இவ்வாடு கொண்ட . முடித்தலை. . 
டணஞ்‌ , . . , இவ்வகைக்கு சந்திராதித்தவல்‌ , . , 


oN 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/62 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ ; 
மொழி; 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு ; 


கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு பத க 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : இ, பி, 11-ஆம்‌ 
கன்னியாகுமரி தூற்முண்டு 
தமிழ்‌ இந்திய கல்வெட்டு | ள்‌ 

ல்‌ ஆண்டு அறிக்‌ை 
தமிழ்‌ ம்‌ 
சோழர்‌ மூன்‌ பதிப்பு கம்‌ 
முதலாம்‌ இராஜேந்திரன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ்‌ 24 

எண்‌ 


கன்யாபகவதி கோயில்‌ அர்த்தமண்டப நுழை வாயிலின்‌ தெற்குப்‌ 
சுவர்‌ (இடது பக்கம்‌). 


கல்வெட்டின்‌ முதற்பகுதியே உள்ளது. 


தல லக கட்டல்‌ ட டாரமுங் [கொண்ட] . , 
௨ பன்மர்க்கு யாண்டு . . 
. சோ[ழ வளநாட்டு புறத்தாய நாட்டு , , 
, ராஜேந்திரசோழ தேவ , 


[ட கே ந்து 


பக்கச்‌ 


த்‌. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968! 68 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு : ல 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி.பி, 12-18 ஆம்‌ 
ஊர்‌ : கன்னியாகுமரி நூற்றாண்டு 
மொழி :! தமிழ்‌ இந்திய கல்வெட்டு ்‌ 

ம ஆண்டு அறிக்கை ர. 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : வ்‌ மூன்‌ பதிப்பு : ==: 
மன்னன்‌ - கரக்‌ கல்வெட்டு \ ஓத 

எண்‌ 
J 
இடம்‌ :  கன்யாபகவதி கோயில்‌ அர்த்தமண்டப நுழை வாயிலின்‌ தெற்குச்‌ சுவர்‌ (இடது 
பக்கம்‌). 


குறிப்புரை : கல்வெட்டின்‌ இடைப்‌ பகுதியே உள்ளது. 


கல்வெட்டு : 
]  ,. குன்பைர/ன்ர்‌. . 
., [கோயிலில்‌ ஊரோம்‌ , , 
.., வியாபாரி மணி. . 
.. [உண்]ணாழிகையோம்‌ . 


க 


. [னால்‌ மயில்‌ விளக்கு எ . . 
. உ முத்தினால்‌ இல்வெழுத்‌[து] . . 


ஜூ வு வு தே 


த, நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 | 64 


மாவட்டம்‌ ॥ 


வட்டம்‌ 7 


மொழி : 
எழுத்து : 
அரசு ! 


மன்னன்‌ | 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு; 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! ௮ 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ ௫, பி, 11-ஆம்‌ 
கன்னியாகுமரி நூற்றாண்டு 
தமிழ்‌ இந்திய கல்வெட்டு ௨ 
A ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு ; பக 


த்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 28 


எண்‌ 


கன்யாபகவதி கோயில்‌ அர்த்தமண்டப நுழை வாயிலின்‌ தெற்குச்‌ சுவர்‌ (இடது 
பக்கம்‌). 


இராஜராஜப்‌ பாண்டிநாட்டு உத்தமசோழ வளநாட்டு புறத்தாய நாட்டுக்‌ 
குமரிக்‌ கன்யா படாரியர்க்கு திருநுந்தாவிளக்கு ஒன்று ல்‌. ஸ்ரீராஜேந்திர 
சோழ தேவர்‌ பெநந்தரம்‌ சோமாசி அமோஹவரு , . . . நெய்‌ கொடையாக 


அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


ர... இல ஆக ஆயத்‌ கோப்பரகேசரிவன்மரான உடையார்‌ 
ஸ்ரீ ராஜே . 

2... து ராஜராஜ பாண்டிநாட்டு உத்தமசோழ வளநாட்டு 
புறத்த . . 

8... , , டையார்‌ ஸ்ரீ ராஜேந்திர சோழதேவர்‌ பெருரைம்‌ சோமாசி 
அமோஹவரு . . 

4, வத்த இருநுந்தா விழக்கு ஒன்று ஒன்றுக்கும்‌ வைத்த சாவா 
மூவா பேரா . . 

தள. - இத்தேவர்‌ நாராய நாழிக்‌ கழ்‌ உழக்கினால்‌ நிசத நெய்‌ உழக்‌ 
கா 


6 ன்‌ இத்தவல்‌ அட்டுவதாக இவ்வாடு கொண்ட படைத்‌ தலை] 


வன்‌ அஞ்தி தூதன்‌ இவனுக்கு 
8 தலைவன்‌ வீட[ன]ன்‌ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968/66 
மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ன 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : இ, பி, 11-ஆம்‌ 
ஊர்‌ : கன்னியாகுமரி அகச்‌ 
மொழி : தமிழ்‌ இந்திய கல்வெட்டு 

3 ஆண்டு அறிக்கை 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு ! 5 முன்‌ பதிப்பு ந ய 
மன்னன்‌ : 4 ஊர்க்‌ கல்வெட்டு 

| 

இடம்‌ :  கன்யாபகவதி கோயில்‌ அர்த்த மண்டப வடக்குச்‌ சுவரின்‌ அடிப்பாகம்‌. 


குறிப்புரை : கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ளது. 


கல்வெட்டு . 


ட்‌ ந்தாத தொரு ஓ இல்கல ஸு 1 த: ம்‌ இலக்கு உ) 
, விளக்கு ஒன்றுக்கு . . ...... . 


டன இ நாராயநாழி . . 
பக்கல்‌ . , கொண்ட , 


ளு ஜே வ 


டன்‌ , . செந்தில்‌ சேந்தன்‌ , , 


, , தலைவன்‌ செந்தில்‌ சேந்தன்‌ . . , 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968] 67 


மாவட்டம்‌! கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 7 9-ஆம்‌ ஆண்டு 
வட்டம்‌ ! அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 2 சுமார்‌ ௫. பி. 11- 
ஊர்‌ ர கன்னியாகுமரி 12-ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி! தமிழ்‌ இந்திய கல்வெட்டு \ 
ண்டு அறிக்‌ | ந்த்‌ 
எழுத்து ! தமிழ்‌ ப ஸு 
அரசு ! ட முன்‌ பதிப்பு 1 = 
மன்னன்‌ ! — ல - | \ 
அரிக்‌ கல்வெட்டு ட 29 
எண 
J 
இடம்‌ :  கன்யாபகவதி கோயில்‌ அர்த்தமண்டபத்தின்‌ வடக்கு பக்கச்‌ சுவரின்‌ அடிப்‌ 
பாகம்‌. 


குறிப்புரை: இராஜேந்திர சோழனின்‌ ஒன்பதாம்‌ ஆட்‌ ஆண்டில்‌ அளிக்கப்பட்ட கொடை 
யைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


1 ஜஹி ஸ்ரீ கோமாறபன்மரான உடையார்‌ ராஜேந்திர சோழ 


வ 
[தேவர்க்கு] , . 

2 யாண்டு ஒன்பதாவது இராஜராஜப்‌ பாண்டி நாட்டு உத்தம 
சோழ .., 


9 ட்டுப்‌ புறத்தாய . . . கன்னியா படாரியார்க்கு , . 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1908/ 68 


மாவட்டம்‌ 7 கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 1 சல்‌ 
வட்டம்‌ ! அசுத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : இ, பி. 12-ஆம்‌ 
ஹர்‌ ; கன்னியாகுமரி காலன 
மொழி ; தமிழ்‌ க | ன 
ள்‌ கை 

எழுத்து ! தமிழ்‌ ட ட்ப 
அரக 7 சோழர்‌ முன்‌ பதிப்பு: : து 
மன்னன்‌ ! விக்கிரமசோழதேவர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ] 20 

எண்‌ 1 

J 

இடம்‌ *  கன்யாபகவதி கோயில்‌ அர்த்தமண்டப வடக்குப்‌ பக்கச்சுவரின்‌ அடிப்பாகம்‌. 


குறிப்புரை : விக்கிரமசோழன்‌ காலத்தில்‌ கன்னியாபடாரியார்க்கு விளக்கு ஒன்று எரிப்பதற்‌ 
காக சாவாமூவாப்‌ பேராடு அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 

து அத்‌ அ ஸ்ரீ விக்கிரம சோழ தேவற்கு யாண்டு ...... 

2 உட... ராஜராஜ பாண்டி நாட்டு உத்தமசோழ வழநாட்டு 
புறத்தாய நாட்டுக்‌ குமரிக்‌ கன்னியா , ,,.,..., . இரு 
விளக்கு ஒன்றுக்கு [வைச்‌]ச சாவா[மூவாப்‌ பேரா]டு இ . . 

ள்‌ ந த த ன்‌ தேவகன்மிகள்‌ . . . . ... மக்கட்கு . . ,.. 

இ 0 அடு நிகுலிக்‌ நாராயணன்‌ . ,..., சங்க, ..,... உடையார்‌ 
இன்னாட்டு ..... விழுப்பரையர்‌ , ,. ., அப்பி ப. ௭ 

வ்‌ ல்க இத்தேவர்‌ கோயிலில்‌ , , ... கீழ்‌ உழக்கினால்‌ , . , 


க டத கொண்டு ,.,.. 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968] 69 


மாவட்டம்‌ ; கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! 19-ஆம்‌ ஆண்டு 
வட்டம்‌ ; அகத்‌ தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சி.பி. 11-ஆம்‌ 
ஊர்‌ ; கன்னியாகுமரி தூற்றாண்டு 
மொழி ! தமிழ்‌ இத்திய கல்வெட்டு [ ந 
ஆண்டு அறிக்கை 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ முன்‌ பதிப்பு ! தி, தொல்‌, வெ. தொ, 
சாது பனி அத்வைத வரவ்றா VI, பக்கம்‌ 151 (3/1095) 
தேவர்‌] ஊர்க்‌ சுல்வெட்டு 3] 
எண்‌ 
இடம்‌ £  கன்யாபகவதி கோயில்‌ அர்த்தமண்டபத்தின்‌ வடக்கு பக்கச்சுவரின்‌ வெளிப்‌ 
பக்கம்‌, 


குறிப்புரை: கல்வெட்டு மீகவும்‌ இதைந்துள்ளது. 


கல்வெட்டு : 


கோச்சடையபந்மராந [ஸ்ரீ சுந்தரசோழ பாண்டிய தேவ] 
2 ர்க்கு யாண்டு மக ஆவது புறத்தாநாட்டு குமரிக்கன்னியா 
படாரிய 
3 ர்க்கு கருங்குள நாட்டு குமரிக்குடியான கங்கைகொண்ட சோழ 


௫ பெட்டை கர வைத்த சாவாமூவா பேராடு ௫ம்‌ 


த, நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/70 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ந அ 
வட்டம்‌ 2 அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ; சுமார்‌ இ, பி. 11-ஆம்‌ 
ற்ருண்‌ 
ஊர்‌ : கன்னியாகுமரி தூத்ருண்டு 
மொழி; தமிழ்‌ இந்திய கல்வெட்டு \ 
த ஆண்டு அறிக்கை 
எழுத்து : தமிழ்‌ ) 
அட ப மூன்‌ பதிப்பு :  இ.தொல்‌.வெகதொ. 
க்‌ மிர்‌ | VI, பக்கம்‌ 152 
மன்னன்‌; நேத்து த ந இது (25/1087) 
எண்‌ | 
] 
இடம்‌ :  கன்யாபகவதி கோயில்‌ அர்த்தமண்டப நுழைவாயிலின்‌ (வலப்புறம்‌) வடக்குப்‌ 


பக்கம்‌, 


குறிப்புரை: கன்னியா படாரியார்க்கு இருவிளக்கு எரிப்பதற்கு சாவாமூவாப்‌ பேராடு இரு 
பத்தைந்து கொடுத்ததைக்‌ குறிக்கிறது; 


ன்றுக்கு வச்ச சாவாமூவா பேராடு இருபத்தைஞ்சு இ[வ்வா] 
டு இருபத்தைஞ்சு கண்டு கொண்டு நாராய நா 

ழி உழக்கிநால்‌ நிசதம்‌ ஆழாக்கு , , , . சந்திராஇத்த , , 
முட்டாமல்‌ அட்டுவதானென்‌ சிங்கன்தேவனென்‌ 


WN 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 | 71 


மாவட்டம்‌ 1 கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு | கப 
வட்டம்‌ 7 அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ கி. பி, 17- 
ஊர்‌ 7 கன்னியாகுமரி 12-ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி 7 தமிழ்‌ இந்திய கல்வெட்டு \ 
ம்க்‌ தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
அரசு 1 அன முன்‌ பதிப்பு 7 = 
மன்னன்‌ 7 _ | 

ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ ்‌ ad 

J 
இடம்‌ :  கன்யாபகவதி கோயில்‌ அர்த்தமண்டப நுழைவாயிலின்‌ வடக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌ 
(வலப்பக்கம்‌). 


குறிப்புரை : கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. ராஜராஜபாண்டி நாட்டுப்‌ புறத்தாய 
நாட்டுத்‌ தென்வாரணவாசி நன்னாட்டு குமரிப்‌ பசுவதியார்‌ ஸ்ரீ கோயிலில்‌ [நிவந்‌ 
தங்கள்‌] செய்வதற்குத்‌ இருவுணாழிகையார்‌ பொருள்‌ பெற்றுக்கொண்டதைக்‌ 


குறிக்கிறது. 
கல்வெட்டு : 
1 ஹி ஸ்ரீ கொல்லம்‌ 
2 ராஜராஜ பாண்டிநாட்டுப்‌ புறத்தாயநாட்டு தென்வாரணவாசி 
நன்னாட்டு . . 
3 . பகவதியார்‌ ஸ்ரீ கோயிலில்‌ உள்ளாலை . . த்து சாகு 
4 ச்‌ செலுத்துவிதாக கு . , க்கேணிக்‌ கொல்லத்து . . , 
5 ஈளன்‌ பக்கல்‌ பொருள்‌ கைக்கொண்டு குமரிக்‌ கன்னியா , 
6 லில்‌ திருவுணுழிகையோம்‌ நிசதம்‌ முட்டாமல்‌ நாராய , . 
7 லுத்துவது நெய்‌ , ...... ர்‌ ல்க 
ச இனையம்‌, பகலக ஓலு 
9 வெழுத்து வெட்டினேன்‌ பெருநகர்‌ தட்டான்‌ . . ... 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968] 72 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ல 
வட்டம்‌ ; அகத்‌ தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி, 11-18ஆம்‌ 
தூற்றாண்டு 
ஊர்‌ ; கன்னியாகுமநி இத்திய கல்வெட்டு | 
மொழி 2 தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] து 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ன்‌ 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : ட கரக்‌ கல்வெட்டு | 34 
எண 
இடம்‌ : . கன்யாகுமரி கோயில்‌ முகமண்டபத்தின்‌ தெற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌ (வெளிப்‌ பக்கம்‌). 


குறிப்புரை : கல்வெட்டு மிகவும்‌ இதைந்துள்ளது. 


கல்வெட்டு : 


ஷி ஸ்ரீ கோப்ப . 

... சோழ தேவர்க்கு , , 
ச அட இன்‌ 
,.மினா.... 
ட ம்பது இல்‌. . 


வெட மே 8 வ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968] 78 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : தது 
வட்டம்‌ ! அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ சி, பி. 12- 
ஊர்‌ 3 கன்னியாகுமரி "4-ஆம்‌ தாதி 
மொழி : தமிழ்‌ இந்திய கல்வெட்டு | 
எழுத்த: தமிழ்‌ பவ்யா 
அரசு ! கலக்க முன்‌ பதிப்பு : வ்‌ 
மன்னன்‌ : க 
ல்‌ கல்வெட்டு | 95 
எண்‌ 
இடம்‌ :  கன்யாபகவதி கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்றின்‌ தெற்குச்‌ சுவர்‌ (வெளிப்‌ 
பக்கம்‌). 


குறிப்புரை : கல்வெட்டின்‌ இடைப்‌ பகுதியே உள்ளது. இக்கோயிலுக்கு அமுதுபடி செய்‌ 
வித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


1 , . உத்தமசோழ வளநா . . 
2 . க்கும்‌ அமுதுபடிக்கு . . 
3 . . செய்வித்த இராஜரா[ஜன்‌] . . 


த்‌. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968/ 74 


மாவட்டம்‌ 7 கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ர கி 
வட்டம்‌ ; அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 1 இ. பி. 12-13-ஆம்‌ 
ஊர்‌ : கன்னியாகுமரி தூதிகுண்டு 
மொழி ; தமிழ்‌ இந்திய கல்வெட்டு |. 
. ்‌ ஆண்டு அறிக்கை வகு 
எழுத்து ! தமிழ்‌ J 
அரசு 2 ல முன்‌ பதிப்பு ; ம்பு 
னககள்‌ 4 ஞ்ச ஊர்க்‌ கல்வெட்டு \ 28 
ஏண 
J 

இடம்‌ £  கன்யாபகவஇ கோயில்‌ இரண்டாம்‌ இருச்சுற்றின்‌ தெற்குச்‌ சுவரின்‌ உட்பக்கம்‌, 
குறிப்புரை :  கன்யாபடாரியாற்கு, ஒவ்வொரு நாளும்‌ நடைபெறும்‌ நிமித்தங்களுக்காக 

அளித்த கொடையைக்‌ குறிக்கிறது. 
கல்வெட்டு ! 

1 த்து இவ்வூர்‌. ............ க தன்‌ ட்ட ஒர 


. ண்ணேந . , 
டுக்‌ கன்னியார்‌ பிடாரியா ற்கு வேண்டுத்‌ நித்தல்‌ நிமந்தங்களு , 
. வரியிலிட்டுக்‌ குமரிச்‌ சட்டர்கள்‌ கையில்‌ நாஞ்‌ சொல்ல , , , 
. சோழவன நாட்டுத்‌ தாயநல்லூர்‌ அரையன்‌ சோறனால்‌ . , , 


இ மே 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 75 


மாவட்டம்‌ ; 
வட்டம்‌ ; 
ஊர்‌ ; 
மொழி ! 


எழுத்து : 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு 7 ல்‌ 

அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ ௪. பி, 12-ஆம்‌ 
கன்னியாகுமரி தூற்றாண்டு 

தமிழ்‌ இந்திய கல்வெட்டு | ட 

தமித்‌ ஆண்டு அறிக்கை 


பாண்டியர்‌ முன்‌ பதிப்பு 1 — 


பராந்தக பாண்டியன்‌ 


எண்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு | 97 


கன்யாபகவதி கோயில்‌ முதல்‌ பிரகாரத்‌ தெற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌, 


கல்வெட்டின்‌ மெய்க்‌8ர்த்திப்‌ பகுதி மட்டும்‌ உள்ளது. 


த்‌. ல்க ராயிரத்தெண்ம ரவிரோதப்பணிப்‌ பணியால்‌ பறை , 


டு: 


. கு நிலவிய பொன்‌ மணிவிளக்கு ண்ட... _பத்தமைத்து 
ஆங்கமைந்ததாய நல்லூர்‌ . , . 3 ௮ பல னார்‌ 


3 ன திருநாள்‌ விழாவதனில்‌ தைப்‌ பூசப்‌ பிற்றை நான்று வந்திரிந்‌ 
தோ ரெல்லா . .. 





4 - குளங்கொண்டு ப்ட்‌ மடிப்படுத்‌ துத்‌, ழ்‌ யனைத்து முட 
னாண்ட ஸ்ரீ. த 


5 [ப]ரண்டி டு ண்ணு வளநாட்டுப்‌. புறத்தாய நாட்டுக்‌ 
குமரிக்‌ கன்னியா, . , 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968 | 76 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 7 ன 

வட்டம்‌ 2 அகத்திஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 1 சுமார்‌ இ. பி, 17-. 
ஊர்‌ ! கன்னியாகுமநி 12-ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி 2 தமிழ்‌ இந்திய கல்வெட்டு ] ட 

எழுத்து! தமிழ்‌ வடி அக்கை 1 

அரக்‌ வது முன்‌ பதிப்பு : நண்‌ 

மன்னன்‌ ! பப 


எண்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு | 28 


இடம்‌ : கன்யாபகவதி கோயில்‌ முதல்‌ பிரகார மேற்கு பக்கச்‌ சுவர்‌, 
குதிப்புசை: கல்வெட்டின்‌ மெய்க்கீர்த்திப்‌ பகுதியே உள்ளது. 
கல்வெட்டு : 


1 ானிருப்பப்‌ புயவரை தழுவிப்‌ பூமகள்‌ . . , , பமயலறு சிறப்பின்‌ 
பரமன்தேசந்‌ தவிய லிசைந்‌ , , , . மேல்‌ பெற வினவல்‌. , , . 


த, நா, தொ, ஆய்வுத்துறை - தொடர்‌ எண்‌ : 1968/77 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ 2 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 2 வெ 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி, பி, 12- 
கன்னியாகுமரி 13-ஆம்‌ தூற்றாண்டு 
தமிழ்‌ இந்திய கல்வெட்டு | 

ஆண்டு அறிக்கை ர்‌ ல 
வட்டெழுத்து 


முன்‌ பதிப்பு பதத கால்‌ 


எண்‌ 


ட்ப ஊர்க்‌ கல்வெட்டு | 39 


கன்யாபகவதி கோயில்‌ முதலாம்‌ திருச்சுற்றுச்‌ சுவரின்‌ வடமேற்கு மூலை. 


கல்வெட்டில்‌ கடைப்‌ பகுதி மட்டும்‌ உள்ளது. 


(J ர 


(த வப 


_ளக்கும்‌ எரிச்‌ , . 
3 , . போமாநோம்‌ ௪ ,. 


மாவட்டம்‌ ; 


வட்டம்‌ : 


மொழி: 


எழுத்து : 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை : 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/78 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ; ம 

அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 589 
கண்ணிமாகுமரி சி. பி, 1413 
தமிழ்‌ இந்திய சல்வெட்டு | 

தலித்‌ ஆண்டு அறிக்கை 1 தத 


முன்‌ பதிப்பு : த. தொல்‌. வெ. தொ. 
ஊர்க்‌ கல்வெட்டு 1 ர VII], பக்கம்‌ 26 
எண்‌ ] 


கன்யாபகவதி கோயில்‌, மூன்றாம்‌ நுழைவு வாயிலின்‌ வலது பக்கத்தில்‌ உள்ள 


தூண்‌. 


கதநல்லா மகன்‌ பெற்ற பெருமாள்‌, குமரிப்‌ பகவதிக்குக்‌ கார்த்திகையின்போது 


முப்பலம்‌ சந்தனக்‌ காப்பு வழங்கியதைக்‌ குறிக்கிறது. 


்‌) 


லஸ்‌ மெ:3 நெ ஸே. மே ஆ. 


கிழக்குப்‌ பக்கம்‌ 


ஈதஷீ ஸரீ 

இள௮௯ ஸ்‌ ஆனி 
மீ ௨௰௮ உ குமரிப்‌ பக 
வதிக்கு அடி 

மை கற்பித்த 

தட்டான்‌ தம்‌ 

பி [க]தநல்லா 

மகன்‌ பெற்ற பெ 
ருமாள்‌ காத்தி[கை] 


வடக்குப்‌ பக்கம்‌ 
க்கு முப்ப 
லம்‌ சந்‌ 
தன கா 


(திருப்பவும்‌ ) 


ப்பு குடு 
த்து போ 
தீவும்‌ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |968/ 80 


மாவட்டம்‌ 1 கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! ப 
வக்ப்‌ அகத்‌ ஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி.பி, 12 ஆம்‌ 
தூற்றாண்டு 
கர்‌ ! கன்னியாகுமரி \ 
. இந்திய கல்வெட்டு 
மொழி 7 தமிழ்‌ இண்டு அறிக்கை ன: 
த்து : a, ற்‌ 
எழுத்து வட்டெழுத்து முன்‌ பதிப்பு : _ 
அரசு ! வெய்‌ 
டடத பல 1 

வன்ன oo ஊர்க்‌ கல்வெட்டு டட 2 

எண்‌ | 
இடம்‌ ்‌.. கன்னியாபகவதி கோயில்‌, அர்த்தமண்டபத்தின்‌ நுழை வாயில்‌ (வலது பக்கம்‌) 


வடக்குப்‌ பக்கம்‌, 


குறிப்புரை: கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. மிகவும்‌ சிதைந்துள்ளது. 


கல்வெட்டு : 
1 ல எ கி இகம்‌ அதில 
2 ப்ப திரு[வி] . . 
3 உம்‌ இர டது 


த்‌. நா. தொ, ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ; 
வட்டம்‌ ! 
ஊர்‌ ! 
மொழி 


எழுத்து 1 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கன்னியாகுமரி 

அகத்‌ தீஸ்வரம்‌ 
கன்னீயாகுமரி 

தமிழ்‌ 

தமிழ்‌ 

சோழர்‌ 

முதலாம்‌ இராசேந்திரன்‌ 


தொடர்‌ எண்‌ : [968 81 


ஆட்சி ஆண்டு ! 3-ஆம்‌ ஆண்டு 
வரலாற்று ஆண்டு ! இ.பி, 1019 
இந்திய கல்வெட்டு | 
ஆண்டு அறிக்கை } 
முன்‌ பதிப்பு ; இ. தொல்‌. வெ. சொ. 

VI, பக்கம்‌ 147 


எண 


சர்க்‌ கல்வெட்டு | 43 
J 


கன்னியாகுமரிக்‌ கோயில்‌, அர்த்த மண்டபத்தின்‌ நுழைவாயிலின்‌ வலது பக்கம்‌ 


(வடக்குப்‌ பக்கம்‌). 


கன்னியாபடாரியார்க்குச்‌ சோழமண்டலத்துத்‌ தென்கரை . .. [சுந்தரன்‌ நகரிப்‌ ] 
பெருமாள்‌ என்பவர்‌ ஒரு விளக்கு அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு ;: 


1 


காணப்படுகிறது. 


1 ஷி ஸ்ரீ திருமன்னி வளர இருநில மடந்தையும்‌ சீர்தனிச்‌ செல்‌ 
வியும்‌ போற்செயப்‌ பா[வையு] 


2 ம்‌ தன்‌ பெருந்தேவியராகி இன்புற நெடியதுயரூழி உள்‌ இடை 
துறைய்‌ நாடும்‌ துடர்வன [வேலி] 


J ப்‌ படர்வனவாசியும்‌ சுள்ளிசூழ்‌ மதிள்‌ கொள்ளிப்‌ பாக்கையும்‌ 


நண்ணற்‌ கருமுரண்‌ மண்ணைக்கட 


4 க்கமும்‌ மாப்பெருந்தண்டால்‌ கொண்ட கோப்பரசேசரிபன்மரான 
இராஜேந்திர சோளதேவ 


5 நீக்கு யாண்டு டு ஆவது இராஜராஜ மண்டலத்து புறத்தாய 
நாட்டு குமரிக்‌ சன்னியார்‌ ப 


6 டாரியார்க்கு சோழமண்டலத்து தென்கரை , , , [சுந்தரன்‌ , 
நகரிப்‌] பெருமாள்‌ வைச்ச விளக்கு ஓ ,. , 1 





இக்கல்வெட்டில்‌ இன்னும்‌ நான்கு வரிகள்‌ சேர்த்து இ, தொல்‌. வெளியீட்டில்‌ பதிப்பிக்கப்‌ பெற்‌ 
துள்ளது. இப்பொழுது இக்கல்வெட்டு பாதிப்‌ பகுதி மேல்‌ கல்லாகவும்‌ பாதிப்‌ பகுதி £ழ்க்‌ கல்லாகவும்‌ சுவற்றில்‌ 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 | 62 


மாவட்டம்‌ ! கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! ல்‌ 
வட்டம்‌ ! அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ சி.பி. 11-12-ஆம்‌ 
ஊர்‌ : கன்னியாகுமரி தூத்ருண்டு 
. ர இந்திய சுல்வெட்டு ] 
மொழி ! சமஸ்கிருதம்‌ ஆண்டு அறிக்கை i se 
ட்ட இந்தா ்‌ 
எழுத்து சத்தும்‌ முன்‌ பதிப்பு ; தி. தொ. ௮. 87/1087 
அரசு : — 
மன்னன்‌ : று கக்கு கல்வெட்டு | ழி 
எண 
இடம்‌ :  கன்யாபகவதி கோயில்‌, அர்த்தமண்டப நுழைவாயிலின்‌ வலதுப்‌ பக்கம்‌ 


(வடக்குப்‌ பக்கம்‌). 
குறிப்புரை: கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது, ஒரு விளக்கு அளித்ததைச்‌ குறிக்கிறது, 


கல்வெட்டு : 


தட்டாத ந௦2யிவு திகத பகாயில்‌ ளி கல்வித த்த 


2 .,,,,தேவவர்வா, ,, ஸ்ரீ, ,,,ஈ திவிக, 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 83 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! வீத 
வட்டம்‌ - அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி.பி, 19-ஆம்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ - கன்னியாகுமரி 
இந்திய கல்வெட்டு 
மொழி ! தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ஸு 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு 7 து 
அரசு : த 
ஊர்க்‌ கல்வெட்டு ன 
மன்னன்‌ ; ப டட ல்‌ 45 
இடம்‌ :  கன்னியாபகவதி கோயில்‌, மூன்றாம்‌ நுழை வாயிலின்‌ முதலாம்‌ திருச்சுற்று படிக்‌ 
கட்டு. 


குறிப்புரை: கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ள து, 


கல்வெட்டு : 
1 எதூம்‌ மா ட 
2 அ தடவுங்க க தவை 
3 முதலிய்ய . , . .. ..... 
4 இருவம்ப ,, உட 
5 ட்ப ஜம உல . 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 / 84 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர : 
மொழி : 
எழுத்து : 
அரசு 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! லு 

அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ கி.பி. 15-16-ஆம்‌ 
கன்னியாகுமரி தூற்றாண்டு 

தமிழும்‌ ரெந்தமும்‌ ன்‌ ந்‌ | ஞு 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு | ட்‌ 

விஜயநகர்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு 1 46 
எண்‌ | ்‌ 


கன்னியாபசுவதி கோயில்‌, இரண்டாம்‌ திருச்சுற்றின்‌ நுழைவாயிலின்‌ வலது 
பக்க இடைநாழிச்‌ சுவரில்‌ உள்ளது. 


கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ளது. சுசந்திரத்துத்‌ தாணுமாலையப்‌ பெருமாள்‌ 
கோயிலிலுள்ள தென்‌ திருவேங்கடமுடையாருக்கு அமுதுபடிக்காகக்‌ கொடை 
அளித்ததைக்‌ குறிப்பதாகத்‌ தெரிகிறது. 


ஷஹி ஸ்ரீ விஜை. . தய யகஓ.,.வை , , கவ , ஷ மகாஸஷடி 
2 ஆ . த்த தாலுத்து அவிட்டத்து . . செல்லாநின்ற ஸம்‌]வத்ஸ 
மத்து க[லி] 


3 யுகத்து . . ௮, ஈவக்ஷ[த்‌து . . க்கையும்‌ வு$வாம (871௨ யிது 
பத்தின்‌ நாள்கு ௪ 

4 ன்‌₹£[கா] இராயர்‌ த . ராய்பாடும்‌ , , ஸ்ரீ வீரதாப . . விச்சாதிப 
இராயம . இராய 


5 . காலத்து , , சாத்து நிலம்‌ இரண்‌[டு] விசையமகதாக வேலு 
காயாக 
6 னன . . மலிப்ப , . பண்டாரத்துத்‌ தன்மசாதனப்‌ பட்டை [யம்‌] 
விசைய . வீரம்‌ எரி 
ன்‌ ம ந ப 4 உல்ல ம ச க 


8 வி பாலித்தருளின திருவடி தேச[மா] ஆதுங்களுட்டுத்‌ த . லில்‌ 
பணகுடி முறத்தானாட்டு மேல்‌ 
9 ச்‌ சின்னாம்பாலைக்குங்‌ குமெதிராமனெபிவார்‌ ஊராரில்‌ பனு . மக்‌ 
கவை யரசும்‌ , சகு விட்டு நடந்து வருகிறது நீங்கலாக நின்ற 
ஆளமும்‌ அ[கல]மும்‌ உள்ப்பட்ட . , திலாள சுவாமி . , கலே 
. கோவும்‌ க இராம 
(இருப்பவும்‌) 


10 


11 


12 


13 


14 


15 
16 


17 
16 


19 


20 


21 
22 


22 


25 
26 


மாராயன்னவாகமுக்கும்‌ எடுத்திம்ம . , சியர்‌ அய்யன்‌ னயிரசமு 
[க]மே புண்ணியம்‌ ஆக நம்முடை 


ய தமையனார்‌ வரதஇராயர்‌ அய்யன்ன . வர்கள்‌ திங்‌ , . த்த 
ஐஊனம] நாள்‌ சுசீந்திரம்‌ தாணுவாலையப்‌ பெரு 

மான்‌ தென்திருவே . . . முடையார்‌ சன்னதியிலே சக . . எண 
ணமெ . த காதைராச . . வெசின்ம 

காரை பார்த்துக்‌ காத்த . . ன்ன . £கு , . . . ருநாச்சி , .... 


பூசைக்கு நாள்‌ ஐந்துக்கு அமுதுபடிக்குத்‌ . . 

இருனழியில்‌ . . நித்த . . அமுதுபடி , . அஞாழியும்‌ . . . .- 
தையும்‌ உட்பட்ட நாச்சியாற்கு . . 

பஜ்ர்‌ க்‌ இ நடத்தும்படி கட்டளை இட்டு இந்த இருவ . . 

த்தில்‌ தன்வ . , ன்று பாதியும்‌ . . பாதியும்‌ சுசீந்திரம்‌ தாணு 
வாலையம்‌ 

. . வேங்கிடமும்‌ . . மாதை , , வைத்த , , வைச்ச 

அமுதுபடி பன்னிரு[னா]ழியில்‌ . , நித்த படி பதினாழியும்‌ னி. 
மூன்றுனாமிகையும்‌ . . 

வாகு தகுதிவேதம்‌ , , . செய்து பின்பு அத்திர . . நாட்டு 
போது தந்மத்துக்கும்‌ குடுத்த படி[க்‌]கு திரு 

அழுதுநாள்‌ முன்னூறு . , யிசைக்கு . , இருநாழி , . கொடு . 
னம்‌. . 
. ப்சட்ட வகை இந்தக்கு . . குளத்தில்‌ நின்று பாதி . . 
டயும்‌ ஆக குடுத்த . , இடுகையில்‌ இத்‌ . . எல்கை ஆவது கழ்‌ 
எல்கை பனக்கு 

டிகீழ்பற்று இருக்கும்‌ துறைபுறத்துக்கு மேற்கு தென்‌ எல்கை . 
கன்னியாகு[ம]ரிக்கு விட்டு நடந்து வருகிற . . 

குளப்பாழுக்கு விட்ட[து]க்கு மேல்‌ எல்கை [ச]ந்திரப்‌ பற்றுக்கும்‌ 

. கிழக்கு எல்கை ஆவதுமத்த . . 
குடுத்த . . ல்லைக்குள்ப்பட்டிருக்கும்‌ . 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: [968 | 85 


மாவட்டம்‌ ; கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு / 13-ஆம்‌ ஆண்டு 
வட்டம்‌ : அகத்‌ தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ; சுமார்‌ கி.பி, 10-ஆம்‌ 
தூற்றாண்டு 
ஊர்‌ ; கன்னியாகுமரி \ 
த இந்திய சுல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ந்த 
ஈக்கு ! தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ய 
அரசு பாண்டியர்‌ 
மன்னன்‌. 4 ௮ ஊர்க்‌ கல்வெட்டு ] 17 

எண்‌ ப்தி 

J 

இடம்‌ : கன்யா பகவதி கோயில்‌, அர்த்தமண்டபத்து நுழை வாயிலின்‌ வலப்‌ பக்கம்‌. 


குறிப்புரை : கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. 


கல்வெட்டு ; 


ஷஹி ஸ்ரீ கோச்சடைய , 

௩ ஆவது ராஜராஜ , , 

மரிக்‌ கன்னியா . , 

. . ஜயங்கொண்ட சோழமண்டலத்து உடையார்‌ , , 


ளெ வு கத மத த 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 | 86 


மாவட்டம்‌ ! கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ; ல்‌ 
வட்டம்‌ ! அகத்‌தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி.பி. 17-18-ஆம்‌ 
தூற்றாண்டு 
ஊர்‌ ! கன்னியாகுமரி 
இத்திய கல்வெட்டு 
மொழி 1 சமஸ்கிருதமும்‌ தமிழும்‌ ஆண்டு அறிக்கை | 
எழுத்து 1 ரெத்தமும்‌ தமிழும்‌ முன்‌ பதிப்பு ; க 
அழல்‌ ப = ஊர்க்‌ கல்வெட்டு 1 48 
எண்‌ ட 
மன்னன்‌ ! ன்‌ J 
இடம்‌ !  கன்யாபகவதி கோயில்‌, கொடிக்கம்பத்தின்‌ பீடம்‌. 
குறிப்புரை: மிகவும்‌ சிலதந்துள்ளது. 
கல்வெட்டு : 
3] e] . 
1 விவ ஸ்ரீ நாயளங2வலஹஸாக , .ஷ.. மஷாசத்‌ 2... உதக 
ம்வா 
2 8ராஜரா , , வரத்து உ௰௫ ௬ . ஊர்‌ ஸ., உ. ஷர்‌ சர 
குச 
ஐ 
வாகு, இவ்‌, . டில்‌ உடல ௨ 


. வதில்‌ , , ௩. , த்து இறக்க , 


. வாஷதி ஆன . . (சா)வவஸ[வ]தி 


ஜூ ஸே ௮ க 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : [968/97 


மாவட்டம்‌ 2 கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : கண்‌ 
வட்டம்‌ : அகத்‌ தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ.பி, 11-18-ஆம்‌ 
ஊர்‌ : கன்னியாகுமரி ய்தப்ம்‌ 
இந்திய கல்வெட்டு 
மொழி ! தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] Ex 
எழுத்து 1 தமிழ்‌ மூன்‌ படப்பு ர டு 
அரசு 1 —_— 
மன்னன்‌ 7 — பது கல்வெட்டு | 49 
எண ்‌ 
இடம்‌ :  கன்யாபகவதி கோயில்‌, அர்த்த மண்டபத்தின்‌ தெற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌, 
குறிப்புரை: கல்வெட்டு மிகவும்‌ சிதைக்கப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 


,பெ,..கு,.மரும்பகை,,,., 
, ...அபபஅ,லல,க. ..கமும்‌,. 
டட ராயர்க்குடி , , ராம, ட்ட... 


இ ஷே மக ட 


நட ட ப வ ஓ ட ட ட வ டட ட்டு ப ட ட உ டட டு உ ட 


த, நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ; 
வட்டம்‌ : 
ஊர்‌ ; 
மொழி : 
எழுத்து ; 
அரசு £ 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை ; 


கல்வெட்டு 2 


ட 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 
கன்னியாகுமரி 
தமிழ்‌ 
தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌: 


ஆட்சி ஆண்டு : 
வரலாற்று ஆண்டு ; 
இந்திய கல்வெட்டு 1 


L 


ஆண்டு அறிக்கை ] 


முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு ] 
எண்‌ ர்‌ 


1968 | 86 


சுமார்‌ கி.பி. 11-12-ஆம்‌ 
நூற்றாண்டு 


| 
ம 


கன்யாபகவதி கோயில்‌, முகமண்டபத்தின்‌ தெற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌, 


கல்வெட்டு மிகவும்‌ சிதைக்கப்பட்டுள்ள து. 


வூ. நே மக மம 


(கப 


, பலட்டுக்கு , . 


...பொமரு . எழ, 


செ... 


யான, . 


. மான உத்தம , , 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 89 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்டி ஆண்டு 7 ம்‌ 
வட்டமிட அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ தி.பி. 17-18 ஆம்‌ 
நூற்றுண்டு 
ஊர்‌ : கன்னியாகுமரி 
இந்திய கல்வெட்டு 
மொழி ! சமஸ்கிருதம்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து கிரந்தம்‌ முன்‌ பதிப்பு | தி. தொ, ௮, 291 1087 
& 14/1107 
அரசு : கடு 
ஊர்க்‌ கல்வெட்டு ] 51 

மன்னன்‌ ; — எண்‌ ] 
இடம்‌ 1. தன்யாபசுவதி கோயில்‌, முகமண்டபத்தின்‌ முன்னால்‌ உள்ள கொடிக்‌ கம்பத்தின்‌ 

பீடம்‌, 
குறிப்புரை: கல்வெட்டு மிசுவும்‌ சிதைந்தள்ளது, 
கல்வெட்டு ; 

2 மாண ,. . பாந . , , யஷெகமா ,. கீதெ.,,,வெட..ழ 

, பொமல்யம்‌ 
நித கூ... தாயா 
4 தொம , , கிமஹ , . ௩த ஈபிதவாநள , ,,8.,,,௨, 
5 .. தஸ. , தஸகராஒ ஸதா , . . ரம, வ.லா , வய்கே,, 
மாத .. 
6 டட தல, , . .மாச்கோ..... ஸதீரமெணொக , ...கொ.. 


தேரஜாத. , 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 90 


மாவட்டம்‌ ; கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! ப 
கான்‌ அகத்திஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்கி பி, 11-12 ஆம்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ : கன்னியாகுமரி 
இந்திய கல்வெட்டு ப 
மொழி ! தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | க 
எழுத்து தமிழ்‌ மு்்பதிப்பு ! க 
அரசு; 
ஊர்க்‌ கல்வெட்டு ௦ 
மன்னன்‌ : ௮ ன்‌ Oz 
இடம்‌ : கள்யாபகவதி கோயில்‌, அர்த்த மண்டபத்தின்‌ தெற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌, 


குறிப்புரை: கல்வெட்டு மிகவும்‌ சதைக்கப்பட்டுள்ளது. கல்வெட்டின்‌ இறுதிப்‌ பகுதியே 


உள்ளது. 
கல்வெட்டு: 
1 ., . , கன்னியாகுமரி , னன இ. . 
2 . . தகாணி உ[டைய] . . ச்சோ. . எழுத்து . கு. - 
3... த்து காணி [உடைய] கா . , பன்‌ எழுத்து கோபன்‌ குறிச்சி 


காணி உடைய , 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: |968/9| 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ; உலக்‌ 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ.பி. 11-12-ஆம்‌ 
ஊர்‌ : கன்னியாகுமரி | நூற்றாண்டு 
g இந்திய கல்வெட்டு 
வ்‌ தமிழ்‌ ஆண்டு அதிக்கை | க 
எழுத்து : தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு : ப 
அரசு ; — 
மன்னன்‌ : யை ரது கல்வெட்டு | 53 
எண 
இடம்‌ :  கன்யாபகவதி கோயில்‌, அர்த்த மண்டபத்தின்‌ தெற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌, 
குறிப்புரை: கல்வெட்டு மிகவும்‌ சிதைக்கப்பட்டுள்ளதது. 
கல்வெட்டு : 
உங்க கல சம ௫ ட நு இவ்‌ ம 
2 ., கெண . ல எழுத்து . க்கா . ,டைய்யெகொ....௧.. 
மண ., 
இலகு ணி உடையக்‌ கவன . ததத ,குமா ,..... னை 


சோழன்‌ வைத்த . . 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968/92 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 759 
1 கிபி. 1583 
ஊர்‌ : கன்னியாகுமரி 
இந்திய கல்வெட்டு 1 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] > 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ! உ 
அரசு ! ட 
மன்னன்‌ 7 ன ஊர்க்‌ கல்வெட்டு 5 


எண்‌ 


கலவை வழுவல 
ட்‌ 


இடம்‌ 7 கன்யாபகவதி கோயில்‌, முதல்‌ நுழைவாயிலின்‌ அருகில்‌ நிறுத்தப்பட்டிருக்கும்‌ 
தூண்‌, 


குறிப்புரை: நாச்சியார்‌ 2பண்டாரத்தில்‌ பணம்‌ அளித்ததைக்‌ குறிப்பதாகத்‌ தெரிகிறது. 


கல்வெட்டு : 

கொல்லம்‌ எ௱ 
௫௯ ஸ்‌ அற்ப 
சய ௩ ௨ நாச்சி 
யார்கு . ம்பத்‌[து] 
த நாச்சியார்‌ பே 
ண்டாரத்துக்கு நி 
ருக்கேட்டை திரு 
நாள்‌ பிறந்த நயினா 
கல்லல்‌ இ 
ருந்தரு . யயண 
வகதிகை கணக்கா 
கவும்‌ , , .. நீ 
டக்கும்படிக்கு மா 
தம்‌ ஒன்றுக்கு [அ] 


ஜேகே. ௩3 ஜு எட வு வேக ௬ 


டவ லே hd 
வேம. மே மம ஷூ கு 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 | 93 


மாவட்டம்‌ ॥ 
வட்டம்‌ 2 
ஊர்‌ ; 
மொழி ! 
எழுத்து : 
அரசு! 


மன்னன்‌ ! 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! ல்‌ 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! கொல்லம்‌ 745 

கி, பி. 1969 
கன்னியாகுமரி 
மிம்‌ இந்திய கல்வெட்டு ] 
கட்சி ஆண்டு அறிக்கை | ன்‌ 
தமிழ்‌ ப்பட 

முன்‌ பதிப்பு ; தி. தொ, ௮. 971111 

ம ஊர்க்‌ கல்வெட்டு ள்‌ 54 ந 


எண்‌ | 


கன்யாபகவதி கோயில்‌, முகமண்டபத்தின்‌ வாயில்‌ நிலைக்கல்‌ (தெற்குப்‌ பக்கம்‌), 


நாஞ்சி நாட்டு சேர்ந்தமங்கலத்தைச்‌ சேர்ந்த ஆண்டிச்சி அம்மை என்பாளின்‌ 
மகள்‌ தேவியார்‌, நாச்சியார்‌ சன்னதியில்‌ கொடி விளக்கு வைப்பதற்காக மேற்‌ 
படி கோயில்‌ ீபண்டாரத்தில்‌ நூறு பணம்‌ அளித்ததைசக்‌ குறிக்கிறது. 


1 எ௱ச௰௫ ற ஆ 
2 டிம்‌ மவ. . 

ம கொல்லி மால 
2... இட ஒவ இ.த. ஓரு 
5 க்கு நாஞ்சி ந 

6 ஈட்டு சேர்ந்த 

7 மங்கலத்து 

8 ஆண்டிச்சி ௮ 

9 ம்மை மகள்‌ 

10 தேவியார்‌ 

11 கெ..னத்து 

12 அம்மை கண 

13 க்காக மேற்ப 

14 டியார்‌ . 
மீல்‌ பல்கு டு அய்ய 

16 ன்‌ நயினார்‌ கொ 
17 ண்டு யிந்த 

18 நாச்சியார்‌ ச 


( இருப்பவும்‌) 


19  ன்னெதியில்‌ 
20 வழிபாடாக 
21 கொடி விள 
82  க்குங்‌ கொடு 
23 த்து மேற்படி 


24 கோயிலில்‌ 

25 சீபண்டாரத்தி 
26 ல்‌ உவைத்‌ 

21. துக்கு குடுத்‌ 
28 த பணம்‌ ஈ 
29 இ[ப்‌]பணம்‌ 


30 நூற்றுக்கும்‌ 

21 இ , பிடமாக 
தி ப டில நாள்‌ 
மிலி க க்கு எண்ணை 
94 உழக்காக சந்‌ 
88 திப்‌ பிரவேச! 





3. மற்றப்‌ பகுதிகள்‌ மிகவும்‌ அழிந்து காணப்படுகின்றன, ரி] 


த்‌. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968] 94 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : கண 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு: சுமார்‌ இ, பி, 17- 
கர்‌ : கன்னியாகுமரி 18-ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி: தமிழ்‌ இந்திய கல்வெட்டு ! 
ண்டு அதிக்‌ ஸ்ஸ்‌ 
எழுத்து தமிழ்‌ பத்தல ண்மை 
அரசு : ௨ முன்‌ பதிப்பு 1 அஃ 
மன்னன்‌ : பத 
ஊர்க்‌ கல்வெட்டு ன்னு 
எண்‌ ல 
இடம்‌ : காசிவிஸ்வநாதர்‌ ஆலயம்‌, அர்த்தமண்டபத்தின்‌ தரை. 


குறிப்புரை : கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. 


கல்வெட்டு : 
1 சங்க 
2 ரன்‌ 
3 மாராயம்‌ பதம்‌ ர , 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968[95 


மாவட்டம்‌ 2 கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ச்‌ — 
வட்டம்‌ ! அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 1 சுமார்‌ இ பி. 17- 
ஊர்‌ 1 கன்னியாகுமரி 18-ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி: தமிழ்‌ இந்திய கல்வெட்டு ன 
எழுத்து ! தமிழ்‌ டன்னை 
அரசு : உட முன்‌ பதிப்பு ; — 
மன்னன்‌ ! ண . ம்‌ ்‌ ன்‌ 
நாக்‌ கல்வெட்டு ] 56 
எண்‌ 
இடம்‌ : காசிவிஸ்வநாதர்‌ கோயில்‌ அர்த்த மண்டபத்தின்‌ தரை. 
குறிப்புரை:  அர்த்தமண்டபத்தின்‌ தரைப்‌ பகுதி மதனகுமாரசுவாமி என்பவரால்‌ $ர்செய்யப்‌ 


பெற்றது என்பதைக்‌ குறிக்கிறது, 


கல்வெட்டு ர்‌ 


1 அங்கப்ப நாயத்தரம்‌ 
2 மதன குமாரசுவாமி 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 


மாவட்டம்‌ ; 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு £ 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


1968 | 96 


சுமார்‌ சி, பி, 17- 
18-ஆம்‌ நாற்றாண்டு 


இ, தொல்‌. வெ. தொ. 
4, பகுதி111, பக்கம்‌ 201 

(19/1090) 
57 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : 
கன்னியாகுமரி 

இந்திய கல்வெட்டு | 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ஸ்‌ 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 

ஊர்ச்‌ கல்வெட்டு 
க்‌ எண்‌ r 

] 


காசிவிஸ்வநாதர்‌ கோயில்‌, அர்த்தமண்டபத்தின்‌ தரை, 


சிதம்பரம்‌ என்பார்‌ கோயில்‌ திருப்பணி செய்வித்ததைக்‌ 


1  திருப்பனி 

2 சிதம்பரம்‌ 

௮ கணங்களுள்‌ 

4 , ன்மி 

ட த்‌ தா்‌ இ ப. 
6 சத[£]சேவை 


குறிக்கிறது. 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968/97 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு க 
ல்டன்‌ ஐ அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ; சுமார்‌ க, பி, 17- 
18-ஆம்‌ ர்ருண்டு 
ஊர்‌ ; கன்னியாகுமரி ட்‌ வண்டு 
மொழி : தமிழ்‌ இந்திய கல்வெட்டு 1 கு 
ட்‌ ஆண்டு அறிக்கை | 
எழுத்து : தமிழ்‌ J 
இணர்‌ ட முன்‌ பதிப்பு டல 
மன்னன்‌ : ன க ஊர்க்‌ கல்வெட்டு ] 58 
எண்‌ ர்‌ 
இடம்‌ : காசிவிஸ்வநாதர்‌ கோயில்‌, அர்த்தமண்டபத்தின்‌ நுழைவாயில்‌ படி(மேல்‌). 


குறிப்புரை: சங்குமுத்து என்பவர்‌ இக்கோயிலுக்குப்‌ படிகள்‌ அமைத்துத்‌ தந்ததைக்‌ 
குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


1 சங்குமுத்து சதாசேவை 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1908/98 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 


மொழி : 


எழுத்து : 


அரசு ; 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு: 


தல்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 
J 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ல 

அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ; சுமார்‌ ௧. பி. 17- 

கன்னியாகுமரி 18-ஆம்‌ நூற்றாண்டு 

தமிழ்‌ இந்திய கல்வெட்டு 1 ee 

ட்‌ ஆண்டு அறிக்கை 

தமிழ்‌ ] 

நன முன்‌ பதிப்பு ; இ. தொல்‌. வெ. தொ. 
7, பகுதி11], பக்கம்‌ 201 

(14/1090) 

59 


எண்‌ 


காசிவிஸ்வநாதர்‌ கோயில்‌, அர்த்தமண்டபத்தின்‌ வாயிற்‌ படியின்‌ மேற்பகுதி, 


இக்கோயில்‌ மூல மூர்த்தியைக்‌ குறிக்கிறது. 


I பூலாந்துறைச்சிவன்‌ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1966 | 99 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 1 த 
க்‌ அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 1 சுமார்‌ இ, பி, 17 
18-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ 1 கன்னியாகுமரி இத்திய கல்வெட்டு 1 த 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து ! தமிழ்‌ முன்‌ பதிப்பு 2 றி 
அரசு ; அட 
மன்னன்‌ : ௮ ஊர்க்‌ கல்வெட்டு 60 
எண்‌ 
இடம்‌ ; காசிவிஸ்வநாதர்‌ கோயில்‌, அர்த்தமண்டபத்தின்‌ நுழைவாயிற்படி. 


குறிப்புரை : சகனாதன்‌ பூமிநாதன்‌ என்பார்‌ கோயில்‌ அர்த்தமண்டபத்தின்‌ நுழைவாயிற்படி 
அமைத்துத்‌ தந்ததைக்‌ குறிக்றெது, 


கல்வெட்டு : 
7 ச[க]னாதன்‌ பூமி[நா]தன்‌ 


ல னின்‌ நம்‌[பி]யாரு . . . 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968] 100 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 1 கக 
வட்டம்‌ 1 அகத்‌ ஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 1 சுமார்‌ சி. பி. 17- 
18-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ 3 கன்னியாகுமரி 
இந்திய கல்வெட்டு & 
மொழி ; தமிழ்‌ ஆண்டு அறிக்கை வூ 
எழுத்து ! தமிழ்‌ முன்‌ பதிப்பு 2 ௨ 
அரசு ! — கற டம்‌ \ 
ர்ச்‌ கல்வெட்டு ப 61 
மன்னன்‌ | — எண்‌ J 
இடம்‌ : காசிவிஸ்வநாதர்‌ கோயில்‌, முகமண்டப நுழைவாயிலின்‌ மேற்‌ பகுதி. 


குறிப்புரை: இக்கோயிலின்‌ முகமண்டபத்தைச்‌ சிதம்பரம்‌ என்பார்‌ அமைத்துத்‌ தந்ததைக்‌ 
குறிக்கிறது. 
கல்வெட்டு : 


1 சிதம்பரம்‌ 
2 சதா சேருவை 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968] 101 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்டி ஆண்டு : ட 
வட்டம்‌ 2 அசத்‌ தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ சி. பி. 17- 
ஊர்‌ ர்னி ரி 18-ஆம்‌ நூற்றாண்டு 
ர்‌? 
தக்‌ டல்‌ இந்திய கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை னல்‌ 
எழுத்து ! தமிழ்‌ முன்‌ பதிப்பு : இ, தொல்‌, வெ. தொ. 
47, பகு.தி111, பக்கம்‌ 201 

அரசு ! அண்‌ 

ஊர்க்‌ கல்வெட்டு (கிடு 
மன்னன்‌ 7 உல. ent 62 

J 

இடம்‌ : காசிவிஸ்வநாதர்‌ கோயில்‌, முகமண்டபத்தில்‌ உள்ள தூணின்‌ மேற்‌ பகுதி. 


குறிப்புரை:  இத்தூணை அழகப்ப முதலியார்‌ கொடையாக அளித்தார்‌ என்பதைக்‌ குறிக்‌ 
கிறது. 
கல்வெட்டு : 


1 அழகப்ப மு 
2 தலியார்‌ 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1908/ 102 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு தனை 
வரலாற்று ஆண்டு : சுமார்‌ ௫, பி. 17- 


வட்டம்‌ ; அகத்தீஸ்வரம்‌ 18-ஆம்‌ நூற்றாண்டு 


ஊர்‌ : கன்னியாகுமரி \ 
இந்திய கல்வெட்டு ட 

மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தி, தொல்‌ வெ: தொ. 

ர ல்‌ பகுதி 111, பக்கம்‌ 201 

பப ஊர்க்‌ கல்வெட்டு \ (1511090) 
எண்‌ [்‌ 63 

மன்னன்‌ : ந, ] 

இடம்‌ : காசிவிஸ்வநாதர்‌ கோயில்‌ முகமண்டபத்தில்‌ உள்ள தூணின்‌ மேற்‌ பகுதி. 


குதிப்புசை :  இத்தூணைத்‌ தேவங்கன்னியாபாகன்‌ என்பார்‌ கொடையாக அளித்ததைச்‌ குறிக்‌ 
கிறது, 
கல்வெட்டு : 


1 தேவங்‌ கன்‌ 
2 னியாபாகன்‌ 


த, நா, தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ ; 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து ; 


அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 
கன்னியாகுமரி 


தொடர்‌ எண்‌ : 


ஆட்சி ஆண்டு ; 
வரலாற்று ஆண்டு ; 
இந்திய கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு ; 


ஊர்க்‌ கல்வெட்டு ட்‌ 
எண்‌ 
J 


1968 / 105 


சுமார்‌ ௪, பி, 17- 
18-ஆம்‌ நூற்றாண்டு 


தி. தொல்‌. வெ. தொ, 
7, பகுதி], பக்கம்‌ 201 

(16) 1090) 
ஆ, 


லெ 


காசிவிஸ்வநாதர்‌ கோயில்‌, முகமண்டபத்தில்‌ உள்ள தூணின்‌ மேற்‌ பததி. 


இத்தூணை நல்லவன்‌ என்பார்‌ கொடையாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


சிவன்‌ 


வூ மே ம வ 


பூலாந்தறை நா 
தர்‌ இருபாத 


மறவாத நல்ல 


த, நா, தொ, ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ ! 
மொழி 2 
எழுத்து 2 
அரசு : 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு ; 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 
கன்னியாகுமரி 
தமிழ்‌ 
தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 


ஆட்சி ஆண்டு : 
வரலாற்று ஆண்டு 
இந்திய கல்வெட்டு ] 
ஆண்டு அறிக்கை ரி 


முன்‌ பதிப்பு ; 


எண்‌ 


] 


1908 / 104 


சுமார்‌ ௧. பி, 17- 
18-ஆம்‌ நூற்றாண்டு 


ஊர்க்‌ கல்வெட்டு 65 


காசிவிஸ்வநாதர்‌ கோயில்‌ முகமண்டபத்தில்‌ உள்ள ஓரு தூணின்‌ மேற்பகுதி. 


இது ஒரு புதிரைக்‌ குறிக்கிறது. எப்பக்கம்‌ கூட்டினாலும்‌ பதினைந்து வரும்படி 


குறிக்கப்பட்டுள்ளது. 





த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 105 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : நக 
வட்டம்‌ : அகத்தீஸ்வர்ம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி. பி, 17- 
18-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : கன்னியாகுமரி 
இந்திய கல்வெட்டு 
மொழி ! தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ஞு 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 1 டட 
EE 4 = ஊர்க்‌ கல்வெட்டு ஸ்‌ 
மன்னன்‌ : அ எண்‌ 
இடம்‌ :  காரிவிஸ்வநாதர்‌ ஆலயம்‌. 
குறிப்புரை: சமண பார்க்கரன்‌ என்பார்‌ இக்கோயிலுக்குக்‌ கொடை அளித்திருப்பதைக்‌ 
குறிக்கிறது 
கல்வெட்டு : 


1 சமண பார்க்கர[ன்‌] 


த, நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 | 106 





மாவட்டம்‌ ! கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 7 5-ஆம்‌ ஆண்டு 

ச்ம்‌ 5 அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 1 இ, பி, 1057 

ஊர்‌ ! கன்னியாகுமரி 

மொழி ; தமிழ்‌ இந்திய கல்வெட்டு a 

எழுத்து: தமிழ்‌ க்ப்‌ 

அரசு ! சோழர்‌ முன்‌ பதிப்பு ; தி. தொல்‌. வெ. தொ. 

மன்ன இரண்டாம்‌ ராஜேந்திரன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | ன 1, பகுதி XIV, வத 

எண்‌ 

இடம்‌ கோளேரீஸ்வரர்‌ கோயில்‌ தெற்கு பக்கச்‌ சுவரின்‌ குமுதம்‌. 

குறிப்புரை : இராஜராஜப்பாண்டி நாட்டு உத்தமசோழ வள நாட்டுப்‌ புறத்தாய நாட்டுக்‌ கழிக்‌ 
குடி ராஜராஜஈஸ்வரமுடையார்க்குக்‌ குமரிக்‌ கன்னியாபகவதி கோயில்‌ தேவதா 
னத்தைச்‌ சார்ந்த வீரநிலைவெள்ளாளவ்‌ அப்பி அச்சனைச்‌ சார்த்தி அவனது தாய்‌ 
வெட்டிசெந்தில்‌ என்பாள்‌ திருநுந்தாவிளக்கு ஒன்று எரிப்பதற்காக இருபத்‌ 
தைந்து ஆடுகள்‌ கொடையாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 

கல்வெட்டு : 

1 வஹி ஸ்ரீ இரட்டபாடி ஏழரை இலக்கமுங்கொண்டு பேராற்றங்‌ 
கரை கொப்பத்து ஆஹவமல்லனை அஞ்சுவித்து யானையுங்‌ 
குதிரையும்‌ பெண்டிர்‌ பண்டாரமுங்‌ 

2 கைக்கொண்டு விஜஅ[லி]ஷேழ! செய்து வீரஸி௦[ஹ[ாஸனத்து 
வீற்றிருந்தருளின கோப்பரகே[சரி பன்ம]ரான உடையார்‌ 
ஸ்ரீ ராஜேந்திர தேவர்க்கு யாண்டு ஐஞ்‌ 

d சாது? ராஜராஜப்பாண்டி [நாட்டு] ௨ த்தமசோழ வழநாட்டுச்‌ 
புறத்தாய நாட்டு கழிக்குடி மாஜுாஜாஸ்வரமு/டையபார்க்கு 
இன்னாட்டு குமரிக்கன்னியாபகவதி கோ[யில்‌] தேவ 

4 தானம்‌ வீரநிலை வெள்ளாளன்‌ அப்பிஅத்தனை சாத்‌[தி] இவன்‌ 
தாய்‌ வெட்டிசெந்தில்‌ வைத்த திருநுந்தா விளக்கு ஒன்றுக்கு 
வைத்த சாவா மூவாப்‌ பேராடு இருபத்தைஞ்சு இவ்வாடு இரு 
பத்தைஞ்சு ...... ல 

ம்‌. விஜயஅபிஷேகம்‌. ச. வளநாட்டு. 
2. ஐஞ்சாவது. 4. கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை. 


த, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968/107 


மாவட்டம்‌ 2 
வட்டம்‌ ; 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 


அரசு : 


மன்னன்‌ 7 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு. 


i இக்கல்வெட்டில்‌ கடைசி நான்கு வரிகளின்‌ மீதப்‌ பகுதி காணப்படவில்லை. 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 24-ஆம்‌ ஆண்டு 
ர த 2 வரலாற்று ஆண்டு : இ, பி, 1038 

அகத்தீஸ்வரம்‌ 

கன்னியாகுமரி இந்திய கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தி,தொல்‌.வெ.தொ. 1, 

, பக்கம்‌ 161 

சோழர்‌ பகுதி 4111, பக்கம்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு ட 689 
எண்‌ ட்‌ 


முதலாம்‌ இராஜேந்திரன்‌ 


கோனேரீஸ்வரர்‌ கோயில்‌ தெற்கு பக்கச்‌ சுவரின்‌ குமுதம்‌. 


இராஜேந்திரசோழ தேவர்க்குத்‌ திருவமுது சமைக்கும்‌ பாலையூர்திட்டை 
சோழகுலவல்லி என்பாள்‌ இராஜராஜாச்வரம்‌ உடையார்க்கு திருதுந்தா 
விளக்கு ஒன்று எரிப்பதற்கு ஐம்பது ஆடுகளைக்‌ கொடையாக அளித்ததைக்‌ 


குறிக்றெது. 

1 வஹி ஸ்ரீ பூர்வகேமும்‌ மெங்கையுங்‌ கடாரமுங்‌ கொண்டருளின 
கோ 

2 ப்பரகேசரிபன்மராயின உடையார்‌ ஸ்ரீ ராஜேந்திரசோழ தேவர்க்‌ 

9 கு யாண்டு இருபத்து நாலாவது ராஜராஜப்‌ பாண்டி நாட்டு 
உத்த 

4 மசோழ வளநாட்டுப்‌ புறத்தாய நாட்டு குமரி ஈாஜமாஜாஃ2ர 

5 ம்‌ உடையார்க்கு உடையார்‌ ஸ்ரீ மாஜேந்திரசோழ தேவர்க்கு இரு 
வழுது அடும்‌ 

6 பெண்டாட்டி அருமொழிதேவ வளநாட்டுப்‌ புலியூர்‌ நாட்டுப்‌ 
பாலையூர்‌ தி 

7 ட்டை சோழகுலவல்லி வைச்ச திருநுந்தா விளக்கு ஒன்றுக்கு 
வைச்ச சா 

8 வா மூவாப்‌ பேராடு ஐம்பது இவ்வாடு ஐம்பதுங்‌ கொண்டு இத்‌ 
தேவர்‌ 

9 நாறி பவித்ர ப பட லல லழல தலய 

10 த்து நெய்‌ அழ கல்கம்‌ 

11 ட்டுவதாகக்‌ , ,....,.. ப ப டட 

12 வனவியாள்‌ ெ.............. வ 





த. நா, தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ ; 


மொழி: 


எழுத்து : 


அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கன்னியாகுமரி 
அசுத்தீஸ்வரம்‌ 
கன்னியாகுமரி 

தமிழ்‌ 

தமிழ்‌ 

சோழர்‌ 

முதலாம்‌ இராஜேந்திரன்‌ 


தொடர்‌ எண்‌ : 1968] 108 


ஆட்டி ஆண்டு : [80]-ஆம்‌ ஆண்டு 
வரலாற்று ஆண்டு : இ. பி. 1044 


இந்திய கல்வெட்டு | 
ஆண்டு அறிக்கை | 


முன்‌ பதிப்பு : இ, தொல்‌. வெ. தொ. 

1, பகுதி XIV, பக்கம்‌ 
ண்ணு கல்வெட்டு | 69 241 
எண 


கோளேரீஸ்வரர்‌ கோயில்‌ உண்ணழியின்‌ தெற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌ [8ழ்ப்‌ பகுதி]. 


திருக்குறுங்குடியைச்‌ சேர்ந்த வெள்ளாட்டி அடிகள்‌௮ப்பி இராஜராஜஈஸ்வர 
முடையார்க்கு திருநுந்தா விளக்கு பரிசாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு 2 


| ஹவா ஸ்ரீ பூர்வகேஸமமுங்‌ கங்கையுங்‌ கடாரமுங்‌ கொண்டருளீன 
கோப்பரகேசரி வகராந உடையார்‌ ஸ்ரீ ராஜே 

8 ஐ,சோழ தேவர்க்கு யாண்டு [௩0] ஆவது இராஜராஜப்‌ பாண்டி 
நாட்டு உத்தமசோழ வளநாட்டு புறத்தாய நாட்டு குமரி இராஜ 


ரா 


3 ஜஈயரமுடையார்க்கு நாட்டாற்றுப்‌ போக்கு திருக்குறுங்குடி 


வெள்ளாட்டி அடிகள்‌அப்பி வைத்த திருநுந்‌. . . . 


1 





ப 


| 


கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை. 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968 | 109 


மாவட்டம்‌ ! கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 2 வயு 
வட்டம்‌ 1 அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 1 சுமார்‌ சி. பி, 11-ஆம்‌ 
ர்‌ ர 
கன்னியாகும இந்திய கல்வெட்டு \ ௨ 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ! து 
அரசு ! ட ஊர்க்‌ கல்வெட்டு ] 
5 எண்‌ 15 70 
மன்னன்‌ ! அலம்‌ J 
இடம்‌ :  கோனேரீஸ்வரர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ தெற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌ [ழ்ப்‌ பகுதி]. 
குறிப்புரை: - கல்வெட்டின்‌ கடைப்‌ பகுதியே உள்ளது. இக்கோயிலுக்குப்‌ பட்டன்‌ குணவன்‌ 
என்பவர்‌ இருபத்தைந்து ஆடுகள்‌ கொடையாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 
கல்வெட்டு: 


ஓலே . . வளைக்கும்‌ நாழி... ... 
ட சாவா மூவாப்‌ பேராடு இருபத்‌ தைஞ்சு இவ்வாடுஇ[ர]...... 


டக்‌ கடவனானென்‌ பட்டன்‌ குணவனென்‌ இந்‌. ....... 


ஸ்‌ ஷே ட பூ 


னுமனும்‌ பட்டன்‌ குறுங்குடியும்‌ இவ்வனைவோம்‌ . . 





3 இக்கல்வெட்டு இ. தொல்‌. வெ. தொ. 1, பக்கம்‌ 2435இல்‌ பதிப்பிக்கப்பட்டுள்ள கல்வெட்டில்‌ 


சேர்த்துப்‌ பதிப்பிக்கப்‌ பட்டுள்ளது. 


த, நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து - 
அரசு ; 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை ; 


கல்வெட்டு: 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 
கன்னியாகுமரி 
தமிழ்‌ 

தமிழ்‌ 

சோழர்‌ 


தொடர்‌ எண்‌: 


ஆட்டி ஆண்டு ! 
வரலாற்று ஆண்டு 2 


இந்திய கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மூன்‌ பதிப்பு ! 


ஊர்க்‌ கல்வெட்டு \ 
எண்‌ 


1968 / 110 


சுமார்‌ ௧, பி, 11-ஆம்‌ 
நூற்றாண்டு 


தி. தொல்‌, வெ. தொ. 1 
பகுதி VIII, பக்கம்‌ 169 


81 


கோனேரீஸ்வரர்‌ கோயில்‌, உண்ணாழியின்‌ மேற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌ [அடிப்‌ பாகம்‌]. 


சோழ அரசனின்‌ அமைச்சன்‌ அய்யனம்பி என்னும்‌ தென்மங்கலக்‌ காலமன்‌ 
தென்குமரியில்‌ தண்ணீர்ப்பந்தல்‌ ஏற்படுத்தியதைக்‌ குறிக்கிறது. இக்கல்வெட்டு 
செய்யுள்‌ நடையில்‌ அமைந்துள்ளது. 


1 ஷஹி ஸ்ரீ தெண்டிரை நீர்த்‌ தென்குமரி மானகர்த்‌ தண்ணீர்ப்‌ 


வ 


பந்தல்‌ எண்டிசையும்‌ ஏத்தவினிதமைத்தான்‌ [வி]ண்டிவரும்‌ 
2 ஐந்தெரியலான்‌ அய்யனம்பி அடல்வளவன்‌ மந்திரி தென்மங்கலக்‌ 


ப்‌ ௦ லி [6] 
காலமன்‌ ஷிவ ஸ்ரீ 


த்‌. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968/ 111 


மர்வ்ட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 91-ஆம்‌ ஆண்டு 
வட்டம்‌ 2 அகத்தீஸ்வரம்‌ ்‌ , வரலாற்று ஆண்டு : இ.பி 11-ஆம்‌ 
ஊர்‌ : சுன்னியாகுமரி ப்பு 
மொழி: தமிழ்‌ இந்திய கல்வெட்டு ன்‌ 

ஆண்டு அறிக்கை 
எழுத்து : தமிழ்‌ J 

த முன்‌ பதிப்பு : இி,தொல்‌.வெ.தொ. 1, 

அரசு : சோழர்‌ ்‌ பகுதி VIII, 168-169 
மன்னன்‌ ந இரண்டாம்‌ இராஜராஜன்‌ ? ஊர்க்‌ கல்வெட்டு ] 72 

எண்‌ 1 ௧ 

J 

இடம்‌ ;  கோனேரீஸ்வரர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ மேற்கு பக்கச்சுவர்‌ (அடிப்பாகம்‌) 


குறிப்புரை : ராஜராஜேஸ்வரமுடையார்‌ கோயில்‌ கேவகன்மிகளான நாற்பத்தெண்ணாயி 
ரவர்க்கு நிலம்‌ விற்றுக்குடுத்ததையும்‌, நிலத்தின்‌ எல்லைகளையும்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு £ 


ந 


பெரும்புகட்‌ கோவிராஜகே.ரிவந்கமான உடையார்‌] ஸ்ர 
ராஜராஜதேவர்க்கு யாண்டு ௩௰க ஆவது ராஜராஜப்பாண்டி 
நாட்டு உத்தமசோழ வளநாட்டுப்‌ புறத்தாய நாட்டுக்‌ குமரிக்‌ 
கழிக்குடி ராஜராஜ 
2 மரமுடையார்‌ தேவர்கந்மிகளோம்‌ நா ற்பத்தெண்ணாயிரவர்க்கு 
விற்றுக்குடுத்த நிலமாவது இத்தே[வ]ர்‌ கோயிலின்‌ தென்கழ்ப்‌ 
பக்கத்தெழுந்தருளி இருக்கும்‌ ஐயப்பன்‌ வேதியச்சாத்தன்‌ 
கோயி 


நவ 


3 லின்‌ தெற்கில்‌ இருச்சுற்றாலைக்குத்‌ தெற்கும்‌ உத்தமசோழப்‌ பேரே 
ரிக்கு வடக்குப்‌ பதின்கோல்கலமுங்‌ குமரி நின்றுஞ்‌ சக்கர நீர்த்‌ 
தத்துக்கு உத்தமசோழப்‌ பேரேரியின்‌ கீழ்கரைக்கு மேற்கு 


உள்ளிடப்‌ போந்‌ 


[4 


த பெருவழிக்கு மேற்கும்‌ நின்ற எல்லைக்‌ கல்லுக்குக்‌ கிழக்குப்‌ 
பன்நிருகோல்‌ நீளமும்‌ ஆக இப்பெருநான்கெல்லைக்கு நடுவு 
ஜெயங்கொண்ட சோழநென்று தண்ணீர்ப்‌ பந்தலும்‌ எடுத்து 

5 க்‌ காவணமும்‌ இட்டு இன்னான்‌ கெல்லையினுள்ளுஞ்‌ சுற்று 

மடைத்து மற்றும்‌ பயன்படு மரமும்‌ வைத்துக்‌ கொள்வாராக 

( திருப்பவும்‌ ) 


6 


எம்மிலிசைந்த வினா பொருவில்‌ 4 கையிலேயறக்‌ கொண்டு 
விற்றுக்‌ குடுத்தோ 

ம்‌ ராஜராஜாமாமுடையார்‌ தேவகந்மிகளோம்‌ நாற்ப 'த்தெண்‌ 
ணாயிரவர்க்கு இவர்கள்‌ சொல்ல எழுதினேன்‌ இத்தேவர்‌ 
கணக்கு அரய[ந்க]ந்தந்‌ எழுத்து 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/112 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 


அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ஷி 
அகத்‌ ஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ ௫, பி. 11-ஆம்‌ 
நூற்றாண்டு 
கன்னியாகுமரி 
க இந்திய கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை லு 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு ; இ. தொல்‌. வெ, தொ. 

சோழர்‌ த்‌ 1, பகுதி VII1, பக்கம்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு 170 
எண்‌ £3 

ப்ப J 


கோனேரீஸ்வரர்‌ கோயில்‌, உண்ணாழியின்‌ மேற்கு பக்கச்‌ சுவரின்‌ குமுதம்‌, 


வேல்‌ஐய்யன்‌ என்னும்‌ மங்கலக்காலமன்‌ குமரியில்‌ தண்ணீர்ப்‌ பந்தல்‌ அமைத்து 
அதை நடத்துவதற்கு ஒவ்வொரு நாளும்‌ பதினாுமி நெல்‌ கொடையாக அளித்த 
தைக்‌ குறிக்கிறது. இவ்வூர்க்கல்வெட்டு எண்‌ 71 இல்‌ குறிக்கப்படுபவனும்‌ இக்கல்‌ 
வெட்டில்‌ குறிக்கப்பெறுபவனும்‌ ஒருவனேயாவன்‌. இக்கல்வெட்டு செய்யுள்‌ 
நடையில்‌ அமைந்துள்ளது. 


| கவி ஸ்ரீ மானமிக்க வேல்ஜய்யன்‌ மங்கலக்‌ காலமந்‌ குமரித்‌ 


தானமைத்த பந்தலிற்‌ றணீரட்ட தேநரைத்த மயத்தங்கு சே 
2  [ா]ல மணற்‌ குடியிலே வைத்த நித்தம்‌ பதினழி நெல்‌ [ஷீ] ஸ்ரீ 


த, நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968 | 115 


மாவட்டம்‌ ! 
வட்டம்‌ 7 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து ! 
அரசு ! 


மன்னன்‌ ! 


இடம்‌ 


குமிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்டி ஆண்டு ! 2 
ந்த்‌ i ழ்‌ ்‌ தி. பி. 11-ஆம்‌ 

அகத்தஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! ப்‌. 11-ஆ 

; 7 ற்‌ நூற்றாண்டு 
தல்ல இந்திய கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 1 தி.தொல்‌, வெ. தொ.1, 
ன்‌ த த வதை 
முதலாம்‌ இராஜாதிஇராஜன்‌ J 


ச்‌ 
கோனேரீஸ்வரர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ மேற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌ குமுதம்‌. 


மெய்க்கீர்த்தியின்‌ முதற்‌ பகுதியே உள்ளது. 


1 வஹி ஸ்ரீ இங்களேர்‌ . . . , வளருங்‌ கதிர்க்கடவுள்‌ தொல்குலம்‌ 


விளங்கத்தோன்‌ றி மல்கிய வடதிசை கங்கை , . ௨5 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968| 114 


மாவட்டம்‌ :- கன்னியாகுமரி ஆட்ரி ஆண்டு : கடத 
வட்டம்‌ ! அகத்தீஸ்வரம்‌ . வரலாற்று ஆண்டு 2 சி. பி. 11-ஆம்‌ 
்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ ; கன்னியாகுமரி » 
இந்திய கல்வெட்டு | 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] ஸத்‌ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : இ, தொல்‌, வெ, தொ. 
அரசு ; சோழர்‌ [, பகுதி XIV, ன்‌ 
லத்‌ , sy ஊர்க்‌ கல்வெட்டு | ன்‌ 
மனை. முதலாம்‌ இராஜாதிராஜன்‌ எண்‌ | 75 
இடம்‌ 1  கோனேரீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபத்தின்‌ வடக்கு பக்கச்‌ சுவர்‌ (குமுதம்‌), 


குறிப்புரை: முதலாம்‌ இராஜாதிராஜனின்‌ மெய்க்கீர்த்திப்‌ பகுதிக்குப்‌ பிறகு கல்வெட்டு 
இதைந்துள்ளது. குமரி இராஜராஜாச்வரம்‌ உடையார்‌ கோயிலுக்குத்‌ தென்‌ 
ஏழ்மூலையில்‌ உள்ள சாஸ்தா வேதியச்சாத்தன்‌ கோயிலின்‌ தென்பக்கத்தில்‌ 
உள்ள இராஜராஜன்‌ சாலைக்குச்‌ சாலாபோகமாக பரிசு வழங்கியதைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு ; 


1  ,. ம்‌ விளங்கத்‌ தோன்றி மல்கிய வடதிசை கங்கைபும்‌ தென்‌ 
றிசை இலங்கையுங்‌ குடதிசை மஹோதயும்‌ குண . . . 

2  மற்றித்‌ இசைதொறுஞ்‌ செங்கோலோச்சி இசைகெழு தென்னவன்‌ 
மானாபரணன்‌ பொன்முடியானாப்‌ பருமதிப்‌ பசுந்தலே பொருக 
ளத்தரிக . . 

3 த்துதிகெழு ஐயங்கொண்டசோழன்‌ உயர்‌ பெரும்புகழ்‌ கோவி 
ராஜகேசரி பந்‌$ரான உடையார்‌ ஸ்ரீ ராஜாயிமாஜ மேவற்கு 
121) த தத்து 

4 மரி இராஜராஜன்‌ சாலையின்‌ சாலாபோகம்‌ நாஞ்சி நாட்டு மணற்‌ 
குடி ஊரோங்‌ கைத்தீட்டு நாற்பத்தெண்ணாயிரம்‌ ப.காஹே ... . 

5 கொண்ட பரிசாவது குமரி ராஜராஜுப2ரமுடையார்‌ கோயிலின்‌ 
தென்£ழ்‌ மூலை இருக்கும்‌ சாஸ்தா வேதியச்சாத்தன்‌ கோயிலின்‌ 
தென்பக்கத்து . . . . . ! 








ரரி கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை, 


த, நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 115 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 2 28-ஆம்‌ ஆண்டு 

வட்டம்‌ 6 அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 1 இ, பி. 1048- 

ஊர்‌ 2 கன்னியாகுமரி 

மொழி 2 தமிழ்‌ இத்தி சள்செட்றி ன 
ஆண்டு அறிக்கை 

எழுத்து : தமிழ்‌ 

பத ்‌ முன்‌ பதிப்பு : இ. தொல்‌.வெ. தொ. 

அரசு : சாழர்‌ 1, பகுதி IV, பக்கம்‌ 

மன்னன்‌ ; முதலாம்‌ இராஜேந்திரன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ன்ஸ்‌ 
த்‌ 76 

இடம்‌ :  கோனோரஸ்வரர்‌ கோயில்‌ மேற்குப்‌ பக்கச்‌ சுவரின்‌ பட்டையும்‌ வடக்குப்‌ பக்கச்‌ 

சுவரின்‌ பட்டையும்‌, 
குறிப்புரை : இராஜராஜாச்வரமுடையார்க்கு தேவரடியாள்‌ கண்டன்‌ சோலை என்பாள்‌ திரு 


நுந்தா விளக்கு ஒன்று எரிப்பதற்கு, இருபது ஆடுகள்‌ கொடையாக அளித்ததை 
யும்‌ அதை புதன்‌ கணபதி பெற்றுக்கொண்டு நித்தம்‌ ஆழாக்கு நெய்‌ அளிக்க 
ஒப்புக்கொண்டதையும்‌ அவனுக்கு ஈடாக வியாழன்‌ சடையன்‌ நின்றதையும்‌ 
குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


1 ஹெவி ஸ்ரீ பூர்வகேமுங்‌ கெங்கையுங்‌ கடாரமுங்‌ கொண்டருளின 
கோப்பரகேசரி பன்மர்ராயின உடையார்‌ ஸ்ரீ இராஜேந்திய 

2 சோழ தேவற்கு யாண்டு ௨0௮ ஆவது இராஜராஜப்‌ பாண்டி 
நாட்டு உத்தமசோழ வளநாட்டுப்‌ புறத்தாய நாட்டு 

3 குமரி மாஜமாஜாயரமுடையார்க்கு இத்தேவரடியாள்‌ கண்டன்‌ 
சோலை வைத்த திருநுந்தா விளக்கு ஒன்று 

4. இதனுகு வைத்த சாவாமூவாப்‌ பேராடு இருபத்தஞ்சு கொண்டு 

நித்தம்‌ ஆழாக்கு நெய்‌ சந்திராதித்தவல்‌ முட்டாமல்‌ அடுவ 
தாகக்‌ கொண்டான்‌ புதன்‌ 
கணபதி இவனுக்கு பு 


ணை வியாழன்‌ சடைய 


செ. ௩3 நே வே 


ன்‌ 


த, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968[ 110 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ந இன்‌ 
வட்டம்‌ 2 அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 2 வயத 11-ஆம்‌ 
ஊர்‌ ; கன்னியாகுமரி 
இந்திய கல்வெட்டு |. 
மொழி : தமிழ்‌ ஆண்டு த்‌ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு தத கை! 
அரசு : ஸ்‌ 
மன்னன்‌ ; வ ஊர்ச்‌ கல்வெட்டு [8 2௪ 
எண்‌ ] 
இடம்‌ :  கோனேரீஸ்வரர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ வடக்கு பக்கச்‌ சுவரின்‌ அடிப்பாகம்‌. 


குறிப்புரை : வெல்டன்‌ ஒரு பகுதியே உள்ளது. 


கல்வெட்டு ; 

தில்‌ கட்டல்‌ னாடுடையார்‌ தேவ 

தானம்‌ நாஞ்சி நாட்டு கோனாடர்‌ குளமா 
ன ஐயங்கொண்ட சோழநல்லூரி 


11% மே. ம உ 


ரும்பொழிக்கு மேற்க்கு தெந்னெ . .... 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968[ 117 


மாவட்டம்‌ 2 


வட்டம்‌ : 


மொழி ; 


எழுத்து : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை ; 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 4 28-ஆம்‌ ஆண்டு 

அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : இ, பி, 1042 

கன்னியாகுமரி 

தமிழ்‌ இந்திய | 

தமித்‌ ஆண்டு அறிக்கை 

சோழர்‌ முன்‌ பதிப்பு ; தி. தொல்‌. வெ. தொ. 

முதலாம்‌ இராஜேந்திரன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | ச்‌ [, பகுதி ப ப்‌ 
எண்‌ 


கோனேரீஸ்வரர்‌ ஆலயத்தின்‌ அந்தராளத்‌ தெற்குப்‌ பக்கச்‌ சுவரின்‌ குமுதம்‌. 


கோனேரீச்வரமுடையார்க்கு முள்ளி நாட்டு மதிள்க்குறுச்சியைச்‌ சேர்ந்த 
வெள்ளாளன்‌ அப்பி பொன்னாண்டி, தனது தம்பி அப்பி நாராயணனுக்காக 
விளக்கு ஒன்று எரிப்பதற்காக இருபத்தைந்து ஆடுகள்‌ பரிசாக அளித்ததைக்‌ 


குறிக்றெது. 

1 ஹி ஸ்ரீ பூர்வஜேோமுங்‌ மெங்கையுங்‌ கடாரமுங்‌ கொண்டருளின 
கோப்பரகேசரிபன்பராயி உடை 

2 யார்‌ ஸ்ரீ ராஜேந்திரசோழ தேவர்க்கு யாண்டு இருபத்தெட்டா 
வது ராஜராஜப்‌ பாண்டி நாட்டு உத்தமசோழ வளநாட்டுப்‌ 
புறத்தாய நாட்டு 

9 க்‌ குமரி இராஜராஜுாஸ்வரமுடையார்க்கு முள்ளி நாட்டு மதிள்க்‌ 
குறுச்சி இருக்கும்‌ வெள்ளாளன்‌ அப்பி பொன்னா 

4 [ண்டி]யேன்‌ என்‌ தம்பி யப்பி நாராயணனுக்கு வைச்ச 
விளக்கு ஒன்று இவ்வி[ள]க்கு[க்கு] வைச்ச சாவாமூவா பேராடு 
இரு 

ச பத்தைஞ்சு]..... பத்தின்‌ ள்‌ ஆளாக்கு நெய்‌ நித்தம்‌ 


அட்டுவதா னேன்‌ கழிக்குடி இருக்கும்‌ வெள்ளா[ள]ன்‌ 


த, நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 | 118 


மாவட்டம்‌ 2 


வட்டம்‌ 2 


மொழி; 
எழுத்து 2 
அரக ! 


மன்னன்‌ ! 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு: 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! 21-ஆம்‌ ஆண்டு 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ, பி, 11-ஆம்‌ 
கன்னியாகுமரி நூற்றுண்டு 
தமிழ்‌ இந்திய கல்வெட்டு | 

3 ஆண்டு அறிக்கை | 
தமிழ்‌ ] 
சோழர்‌ மூன்‌ பதிப்பு ; இ. தொல்‌. வெ. (தொ. 
விக்கிரமசோழ பாண்டிய ஊர்க்‌ கல்வெட்டு | 1, பகுதி XIV, து 


தேவர்‌ எண்‌ ] 


கோனேரீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபத்தின்‌ தெற்குப்‌ பக்கச்‌ சுவரின்‌ இழ்ப்‌ 
பகுதி. 


கங்கைகொண்டசோழபுரத்து வியாபாரி ஆச்சன்‌ மாற்றிலி என்பவர்‌ இருப்பேந்திச்‌ 
வரம்‌ உடையார்க்குத்‌ திருவமுது படைக்க இருபது காசுகள்‌ கொடையாக அளித்‌ 
ததைக்‌ குறிக்கிறது 


1 வஹி ஸ்ரீ கோமாறபன்மரான உடையார்‌ ஸ்ரீ விக்ரெமசோழ 
பாண்டிய தேவற்கு யாண்டு ௨0௪ இராஜராஜப்‌ பாண்டி 
நாட்டு உத்தமசோழ வளநாட்டுப்‌ புறத்தாய நாட்டுக்‌ கழிக்‌ 
குடி இராஜராஜுபப்ம த்துப்‌ பெரும , .... 

2 . யெதியும்‌ செவ்வாய்க்‌ இழமையும்‌ பெற்ற பூசத்திளை இத்தே 
வர்‌ கோயில்‌ முகமண்டபத்துக்‌ கூட்டங்‌ குறைவறக்‌ கூடியி 
ருந்து செய்த ஸலா காரியமாவது இன்னாட்டுக்‌ குமரியான 
கங்கைகொண்டசோழபுரத்து வியாபாரி ஆச்சன்‌ மாற்றிலி 
யைத்‌ திருப்பேத்தியயம்‌ உடையார்‌ கண்‌ ., .. 


9 ருந்தானென்று நாம்‌ மெபப/ங்‌ கு]டுத்து இவன்‌ பையிஷம்புக்‌ 
குத்தேடி இத்தேவற்குத்‌ திருவமுதுக்கு உடலாகத்‌ தந்த காசு 
இருபது இக்காசு ௨௰ கொண்டு இராஜராஜாய்ம[ம்‌] உடை 
யார்‌ தேவதானம்‌ நாஞ்சி நாட்டுக்‌ கோனாடர்‌ குளம்‌ ஐயங்‌ 
கொண்டசோழநல்லூர்‌ பெருவெள்ளத்து உடைச்சு உடை 
குளமாய்க்‌ ௧..... 

4 ழைக்குடிக்‌ காலினின்றும்‌ போந்த நேர்கவார கால்‌ கல்லவும்‌ இக்‌ 
காசு இருபதுங்‌ கொண்டு செலுத்தி இத்திரப்பியத்துக்குச்‌ 
செலவாக இக்குளத்தின்‌ கீள்‌ விளைஞ்ச போகத்திலே இப்பேந்‌ 


( திருப்பவும்‌ ) 


தீஸ்வாம்‌ உடையார்க்கு நித்தம்‌ இருநாழி அரிச திருவமுது இந்‌ 
தாள்‌ முதல்‌ சந்திராதித்தவல்‌ உடையார்க்குச்‌ செலுந்திருவ . . . 

முது செலுத்துவிதாக அமைஞ்சோம்‌ இராஜராஜ த்துப்‌ பெரு 
மக்களோம்‌ ஆச்சன்‌ மாற்றி[லி]யான பேந்திரந்தானுக்கு இப்‌ 
படியே செலுத்துவிதாநோம்‌ இராஜராஜாவிம த்துப்‌ பெருமக்‌ 
களோம்‌ தேவகணக்கந்‌ அரையந்‌ குந்றந்‌ எ[முத்து] 


த, நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 119 


மாவட்டம்‌ ; 
வட்டம்‌ : 
கர்‌ ; 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 
மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு: 


(ப 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 81-ஆம்‌ ஆண்டு 

அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கி. பி. 1045 

கன்னியாகுமரி 

£ இந்திய கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ஸ்‌ 

தமிழ்‌ மூன்‌ பதிப்பு : இ. தொல்‌. வெ. தொ. 

சோழர்‌ 1, பகுதி 1, பக்கம்‌ 
241 


ஊர்க்‌ கல்வெட்டு | 


த 80 
முதலாம்‌ இராஜேந்திரன்‌ rien ] 


கோனேரீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபத்தின்‌ வடக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌ 
[அடிப்‌ பகுதி]. 


குமரி இராஜராஜீச்வரம்‌ உடையார்க்கு, வைகைக்கரை தன்மசெட்டி மணற்காடன்‌ 
என்பவர்‌ திருநுந்தா விளக்கு ஒன்று - எரிப்பதற்காக ஐம்பது ஆடுகள்‌ 
கொடையாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


hi 


ஸ்ரீ பூர்வதேசமுங்‌ கங்கையுங்‌ கடாரமுங்‌ கொண்ட [ருளீ]ன கோப்‌ 
பரகேய்சரி வன்மராவின உடையார்‌ ஸ்ரீ இராஜேந்திரசோழ 
தேவற்கு யாண்டு ௩௰க ஆவது 

[ராஜரா]ஜப்‌ பாண்டி நாட்டு உத்தமசோழ வளநாட்டு புறத்தாய 
நாட்டு குமரி இராஜராஜாறரம்‌ உடையார்க்கு இராஜராஜப்‌ 
பாண்டி நாட்டு வைய்கைக்‌ கரை மணலூர்‌ வெள்ள 

கத்‌ அல்ட்க கன்‌ மணற்க்காடன்‌ ஆன நடுவுநிலைத்‌ தன்மசெட்டி 
வைத்த திருநுந்தாவிளக்கு ஒன்றுக்கு வைச்ச சாவா மூவா 
பேராடு ஐய்ம்பது இவ்வாடு ஐய்ம்பதுங்‌ கண்டு கொண்டு 
இத்தேவர்‌ நா 

தி: டிவில திரமாணிக்கத்தின்‌ ழ்‌ உழக்கினால்‌ நிசதி உழக்கு நெய்‌ 
சந்திராதித்தவல்‌ முட்டாமல்‌ அட்டுவதானான்‌ ப[டை]த்தலைவன்‌ 
அரையன்‌ காவி[தி] இவனுக்கு புணை இ 

த ஆறில்‌ வட்டிகுடி இடையன்‌ அரங்கன்‌ மணியன்‌ ॥ 


ள்‌ 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 120 


மாவட்டம்‌ ; 


வட்டம்‌ : 


மொழி 


எழுத்து : 


அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு 7 29-ஆம்‌ ஆண்டு 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு: இ, பி. 1043 
கன்னியாகுமரி 
இந்திய கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | ன 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு ! இ. தொல்‌, வெ. தொ. 1, 
சோழர்‌ பகுதி XIV, பக்கம்‌ 240 

ள்‌ ்‌ ்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
முதலாம்‌ இராஜேந்திரன்‌ எண்‌ 81 


கோனேரீஸ்வரர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ வடக்கு, மேற்கு பக்கச்‌ சுவர்களின்‌ 
குமுதம்‌, 


கருங்குள நாட்டைச்‌ சேர்ந்த கலிகாலசோழநல்லூரில்‌ வசிக்கும்‌ வெள்ளாளன்‌ 
னல்‌ இ னான சிவஞானபட்டாரன்‌ குமரி இராஜராஜுச்வரமுடையார்க்கு 

நந்தா விளக்கு ஒன்று எரிப்பதற்காக இருபத்தைந்து ஆடுகளைக்‌ கொடை 
யாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


1 வஹி ஸ்ரீ பூர்வகேயமுங்‌ கங்கையுங்‌ கடாரமுங்‌ கொண்டருளின 
 கோப்பரகேசரிவரரான உடையார்‌ 

2 ஸ்ரீ ராஜேரைசோழ நேவற்கு யாண்டு இருபத்தொன்பதாவது 
இராஜராஜப்‌ பாண்டி நாட்டு உத்தமசோழ வளநாட்டு 

3 ப்‌ புறத்தாய நாட்டுக்‌ குமரி இராஜராஜுமரமுடையார்க்கு [௧]ருங்‌ 
குள நாட்டு கலிகாலசோழநல்லூர்‌ இருக்கும்‌ வெள்ளாளன்‌ 


4 , ப்பபேரம்‌ பட்டனான சிவஜ்ஜானபடாரன்‌ வைத்த திருநுந்தா 
விளக்கு ஒன்றுக்கும்‌ வைத்த சாவா மூவாப்‌ பேராடு இருபத்‌ 
தஞ்சம்‌ . . 


5 டி கோனா[ர்‌] சஷ;ாதித்தவல்‌ முட்டாமல்‌ நித்தம்‌ ஆழாக்கு நெய்‌ 
அட்டுவதாகக்‌ கொண்டான்‌ நாஞ்சி நாட்டு மணற்குடி இருக்கும்‌ 
இடை 

6 யன்‌ ஈற௱ன்‌ இலுப்பை இவனுக்குப்‌ புணை இவ்வூர்‌ இருக்கும்‌ 
இடையன்‌ அரங்கன்‌ பலதேவன்‌ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை “தொடர்‌ எண்‌ : 1968/ 121 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 2 30-ஆம்‌ ஆண்டு 
லியன்‌ ட அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ; கி. பி, 1048 
களர்‌ : கன்னியாகுமரி 
இத்திய கல்வெட்டு 
மொழி : கமிழ்‌ ஆண்டு அறிக்கை | TT 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ! தி,தொல்‌.வெ.தொ.ர1, 
அரசு : சோழர்‌ பகுதி 9118, பக்கம்‌ 164 
ல அன்னு? 
மன்னன்‌ ; முதலாம்‌ இராஜாதிராஜன்‌ ரு பணம்‌ 82 
இடம்‌ :  கோனேரீஸ்வரர்‌ கோயில்‌ அந்தராளத்தின்‌ வடக்கு பக்கச்‌ சுவரின்‌ குமுதம்‌. 


குறிப்புரை:  இராஜராஜப்பாண்டி நாட்டு உத்தமசோழ வளநாட்டுப்‌ புறத்தாய நாட்டுக்‌ 
கழிக்குடியைச்‌ சேர்ந்த ஸ்ரீ வல்லவப்‌ பெருஞ்சாலையான இராஜராஜப்‌ பெருஞ்‌ 
சாலைக்கு, நாஞ்சி நாட்டு மணற்குடியைச்‌ சேர்ந்த மஹிபாலகுலகாலப்‌ பேரளத்தி 
லிருந்து அனுப்பப்படும்‌ உப்பு அனுப்பப்படாது முட்டுப்பட்டது. அரசியிடம்‌ 
பணி புரியும்‌ அரிகுலகேசரியான பவித்திரமாணிக்கத்‌ தொங்கப்‌ பேரரையன்‌ 
என்பான்‌ அரசனிடம்‌ அதுபற்றி முறையிட்டான்‌, அதனைக்‌ கேள்வியுற்ற முத 
லாம்‌ இராஜாதிராஜன்‌ உப்பளங்குளைக்‌ கூறுசெய்யும்‌ அதிகாரிகளுக்கும்‌, கண்‌ 
காணி செய்யும்‌ அதிகாரிகளுக்கும்‌, முன்பிருந்தவாறே இராஜராஜப்‌ பெருஞ்‌ 
சாலைக்கு, ஒரு கலம்‌ உப்புக்கு ஒரு நாழி உப்பு என உறைபிடித்து அனுப்பவேண்‌ 
டும்‌ என்று உத்திரவு பிறப்பித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு: 

1 வஹி ஸ்ரீ வீரபாண்டியன்‌ தலையும்‌ சேரலன்‌ சாலையும்‌ இலங்கை 
யும்‌ தண்டாற்கொண்ட கோவிராஜெகேசரி 

2 பந்மரான உடையார்‌ ஸ்ரீ ராஜாதிராஜ தேவர்க்கு யாண்டு முப்ப 
தாவது ராஜராஜப்‌ பாண்டி நாட்டு உத்தமசோழ வளநாட்டு 
புறத்‌ 

2 தாய நாட்டுக்‌ கழிக்குடி ஸ்ரீ வல்லவப்‌ பெருஞ்சாலைய/£/ன ராஜ 
ராஜ பெருஞ்சாலைக்கு நாஞ்சினாட்டு மணற்குடியான மஹி 

4 பாள குலகாலப்‌ பேரழத்து கைய்‌ உறை கொள்ளு முப்பு முட்டி 
கடமையில்‌ ராஜாதிராஜ தேவர்க்கு உலகுடைய பிராட்டியா 

5 ர்‌ திருப்பள்ளித்‌ தொங்கலுடையான்‌ திட்டை யரிகுலகேசரியான 
பவித்திரமாணிக்கத்‌ தொங்கப்‌ பே[ர]ரையன்‌ விண்ணப்பஞ்‌ 
செய்து கொடு வந்த திரு 

( திருப்பவும்‌ ) 


ட 
பி 


முகப்படி கோனேர்‌ இன்மை கொண்டான்‌ ராஜராஜப்‌ பாண்டி 
நாட்டு ராஜராஜத்‌ தென்னாட்டு உப்பளங்க[ழு]க்கு கூறு செய்‌ 
வார்கழுக்கு கண்காணி செய்வார்கழுக்கும்‌ குமரி ஸ்ரீ 

வல்லவப்‌ பெருஞ்சாலையான ராஜராஜப்‌ பெருஞ்சாலைக்கு உத்தம 
சோழ வளநாட்டு நாஞ்சினாட்டு மணற்குடியான மயில்வாள 
குலகாலப்‌! பேரளத்து உப்பு மு 

தலிலும்‌ செலவிலும்‌ கலத்துவாய்‌ நாழி கையுறை. கொண்டு இச்‌ 
சாலைக்கு முன்பு நிவனம்‌ செலுத்தி வனமையில்‌ லிப்போது 
உப்பு உறை நெய்‌ பிடித்து 

கொள்ளு[ங்‌]கெலீரென்று கேட்டோம்‌ முன்பு இப்பரிசு செய்‌ 

து வரு[மாகி]ல்‌ உறை உப்பு முதலிலும்‌ செலவிலும்‌ கல 

த்துவாய்‌ நாழி உறை உப்பு ராஜராஜன்‌ பெருஞ்சாலை ௪ 

வசம்‌ [கூட்டி] குடுக்க என்று திருமந்திர ஓலை செம்பியன்‌ தென்‌ 

கரை நாட்டுக்‌ கோனார்‌ எழுத்தினால்‌ திருமுகம்‌ பிரசாதஞ்‌ 
செய்து . ட ப்‌ 





மஹீபால குலகால 


சுல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை, 


த. நா. தொ, ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு. 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 
கிருஷ்ணன்‌ கோயில்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 1968 | 122 


ஆட்சி ஆண்டு ந 

வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ ஆண்டு 548 
சி, பி 7972 

இந்திய கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை ௮ 

முன்‌ பதிப்பு £ தி,தொல்‌.வெ.தொ. 7, 


பகுதி !1, பக்கம்‌ 127 
ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ ர்‌ 


1 


கிருஷ்ணன்‌ கோயில்‌ உள்‌ இருச்சுற்றின்‌ இழக்குச்‌ சுவர்‌. 


கோயில்‌ கன்மிகள்‌ லெவற்றைத்‌ தானமாகக்‌ கொடுத்ததைக்‌ குறிக்கிறது. 


1 ஷஹி ஸ்ரீ கொல்லம்‌ 
சென்ற நாள்‌ 

2 

3 


ா௪௰௮ ற யனு ஞாயற்று ௨௰௩ 


ல்‌ ௪ துவே.4சிமங்கலத்து திருக்கடவூர்‌ யநாராயண ட்ட, ., 
ஆவத திருவடி கோயிற்‌ கன்மிகள்‌ தன்மதானமாகக்‌ குடுத்த... 


த. நா, தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ 1 
வட்டம்‌ 2 
ஊர்‌ 1 
மொழி 2 
எழுத்து ॥ 
அரசு : 


மன்னன்‌ ; 


இடம்‌ t 


குறிப்புரை ; 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 
கிருஷ்ணன்‌ கோயில்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 1968 / 123 


ஆட்சி ஆண்டு 2 க 

வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ ஆண்டு 945 
இ. பி; 1769 

இந்திய கல்வெட்டு | 

ஆண்டு அறிக்கை ] ஞு 

முன்‌ பதிப்பு : தி. தொல்‌.வெ. தொ. 


1, பகுதி 11, பக்கம்‌ 129 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


2 


கிருஷ்ணன்‌ கோயிலில்‌ உள்ள கொடிக்கம்பத்தின்‌ பீடத்தில்‌ உள்ளது, 


குளத்தூரைச்‌ சேர்ந்த கணபதி என்பவர்‌ கொடிக்‌ கம்பம்‌ பிரதிட்டைச்‌ செய்‌ 


ததைக்‌ குறிக்றெது. 


1 ௨ ௯௱௪௰௫ ௫ விகிறுதி வருஷம்‌ சித்திரை மாதம்‌ ௨௮௮ உ திங்‌ 
கழ்க்‌ கிழமையும்‌ சித்திரை நட்செத்திரமும்‌ பூறு 

2 வ பட்சத்துத்‌ தயோதெசியும்‌ சித்திநாமயோசமும்‌ பன்றிக்‌ கர 
ணமும்‌ இந்த சுப தினத்தில்‌ சுப பிறதிட்டை த[று]மம்‌ 


3 குளத்தூரான்‌ கணபதி சதாசேர்வை ௨ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌ : 1968] 124 


மாவட்டம்‌: கன்னியாகுமரி ஆட ஆண்டு : வம்‌ 
வட்டம்‌ 1 ்‌ ஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 2 கொல்லம்‌ ஆண்டு 649 
அககள்னம்‌ பி 1403 
னர்‌ : கிருஷ்ணன்‌ கோயில்‌ வக்கு 1 
மொழி ; தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 1 
எழுத்து ! தமிழ்‌ முன்‌ பதிப்பு : இ. தொல்‌, வெ. தொ. 
7, பகுதி 11, பக்கம்‌ 
அரசு ! ன்‌ 
ந்த்‌ 5 125-126 
இ ஊர்க்‌ சுல்வெட்டு 
மன்னன்‌ ; த! எண்‌ kd 
இடம்‌ 1... இருஷ்ணன்‌ கோயிலின்‌ வெளிப்பிரகாரத்தில்‌ தெற்குப்‌ பக்கத்தில்‌ நிறுத்தப்‌ 


பட்டிருக்கும்‌ தனிக்கல்‌, 


குறிப்புரை : அந்தர்‌ வேதி ராஜ்யத்தைச்‌! சேர்ந்த பரதேசிகளில்‌ தீர்க்கபட்டர்‌ என்பார்‌, நாஞ்சி 
நாட்டு பிரமதேயம்‌, வடசேரியான ஸ்ரீ மதாதித்யவர்மச்‌ சதுர்வேதி மங்கலத்தில்‌ 
உள்ள உருபநாராயண விண்ணகர்‌ எம்பெருமானுக்கு உச்ச வேளை நைவேக்யத்‌ 
துக்கும்‌ ஒரு பிராமணருக்கு உணவு அளிப்பதற்குமாக பரிசாகப்‌ பணம்‌ அளித்‌ 


ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


க்ஷ்த்து உழு 
மியுத்‌ திங்கள்‌ 


ஜே ஜே. ௩3 ல, பெ ஷு நே ௨ ந வ 


ணை ன 
65 உடலு 


6 வடசேரியா 


ன ஸ்ரீசசாரிது 


ண: 
கே 


ஷஹி ஸ்ரீ கொல்லம்‌ 
௯௩௯ ஹறிக 
ற்கடக ஞாயிறு 
பதினொன்று செ 


ன்ற உவுவு 


க்‌ திழமை[யு]ம்‌ 
பெற்ற உத்திரத்‌ 
ன்‌[னாள்‌] நாஞ்சி நா 


ண்ட விதல 





+ ப 


1,  அந்தர்வேதி ராஜ்யம்‌ என்பது கங்கை, யமுனை ஆகிய ஆறுகளின்‌ இடைப்பட்ட நிலப்பரப்பாகும்‌, 
இது ஆரிய பிராமணர்கள்‌ வாழ்ந்து வந்த புனிதத்தலம்‌ என்று கூறப்படுறெது. 


( திருப்கவும்‌ ) 


14 
15 
16 
17 
18 
19 
20 
21 
22 


24 
25 
26 
27 
28 
29 
30 
dl 
22 
33 
34 
9௦ 
26 
97 
பிட 
29 
40 
41 
42 
43 
4d 
45 


46 
47 
48 


வ8-ச துர்வே- 
சி மங்கலத்து 
நயினார்‌ உருப்‌ 
நாராயண வி 
ண்ணகர்‌ எம்‌ 
பருமான்‌ கோ 
விலில்‌ நயிநா 
ற்கு சூரியரில்‌ 
கஷவே-ஓமா 


இரண்‌டடாம்‌ பக்கம்‌ 


ஆத்‌[து] 

பரமே.பபி 

களில்‌ [4] 

வவட 

ர்‌ யூத 28 

ரக உச்சி 

ஸ[௩0]உ௫ 

ஜையில்‌ 

கூட வை 

ச்சு நிவே 

சச்சு ஒரு 

தூவா 

மாக ஒரு பி 

மாண ை 

ன ஊட்டும்‌ 

(படி கற்பித்த 

இதுக்கு நாள்‌ க 

க்கு அமுதுபடி 

௨ உக்கு ஷே 

௫௨ எம்மு 

ரம்‌ உப்பு அமு 

துக்கு ஷே உரி 

ஆக ஷே 
மூன்றாம்‌ பக்கம்‌ 


௫௨ உரி/யு]ம்‌ 


ஆக மரா/ஸம்‌ க க்கு ஷே 
ஒரு கலம்‌ இரு உழக்கு ஐஞ்ஞாழி 


49 ஆக 

50 ஆண்டு ௧ க்கு மிக்க 
51 நாள்‌ ௭ க்குமாக 
52 மிமி ௪ 

௦3 க்கு நூற்று 

04 க்கு மூன்று 

55 கோட்டை நெ 
56 ல்லு விழுக்காடு 
57 உலயம்‌ கொ 

58 ண்டு நடத்தும்ப 
59 டி கற்பித்து இ 


60 துக்கு பணம்‌ ௪௱௩௰ 
61 ம்‌ சருவத்துக்கு 

62 பணம்‌ ௨௰ம்‌ ஆக 

63 பணம்‌ ௪௫௱(௫ுய ம்‌ மா 


64 ஈதம்‌ கக்கு இ 
65 லையமுது அ 
66 டைக்காயமு 


நான்காம்‌ பக்கம்‌ 


67 துக்கு பணம்‌ வம்‌ 
68 சந்தன ௧ 

69 £ப்புக்கு பணம்‌ வ 
70 ம்‌ நெய்யமு 


71 துக்கு பணம்‌ வம்‌ ௧ 

7 றியமுதுக்கு 

73 பணம்‌ வம்‌ அக பணம்‌ 
74 க க்கு பலிசை மாஸம்‌ 


75 க க்கு பலிசை 

76 கொண்டு ந 

77 டச்கும்‌ படிக்கு 

76 பணம்‌ ௫ம ம்‌ ஆக 
79 பணம்‌ ௫௱ சூ 

60 ௮௩ [த] முடாம 
8.1 ல்‌ நடக்கும்படி 

82 கற்பித்து இரு 

83. ப்படியில்‌ ௨௨ 

84 கம்‌ செய்து ௨௨/௧] 
85 உ௫வ- காக இப்‌ 


86 
87 
66 
99 
90 
91 
92 
93 
94 
95 
96 
97 


பணம்‌ அஞ்ஞாறு 

ம்‌ உலையம்‌ இ 
காண்டோ மிக்ே 
காயில்‌ ௧3.4 

களும்‌ உள்வாரி 

யஞ்‌ செய்வார்களும்‌ 
பரகேலிகளிம்‌ ௯ 
வாரம்‌ முடாம 

ல்‌ நடக்கும்‌ படிக்கு 4 
வ.ஃபட்டனென்‌ ரூ 
பநாராயண விண்ணகர்‌ எ 


ம்பெருமானுக்கு 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1908 | 125 


மாவட்டம்‌ ! கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! க 

ல்ப்ட்ம்‌ ப கத்‌ ஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! கொல்லம்‌ ஆண்டு 636 
்‌ ஸல று வ 9. பி, 1460 

ஊர்‌ 7 கிருஷ்ணன்‌ கோயில்‌ இந்திய கல்வெட்டு 

மொழி ! தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ஸ்ர 

எழுத்து! தமிழ்‌ முன்‌ பதிப்பு 7 — 

அரசு ! திருவிதாங்கூர்‌ மன்னன்‌ ஊர்க்‌ சுல்வெட்டு த 

மன்னன்‌ ! செண்பக ஆதித்தவன்மர்‌ ண்‌ J 

இடம்‌ : இருஷ்ணன்‌ கோயில்‌, முகமண்டபத்தில்‌ உள்ள கிணற்றுக்குப்‌ பக்கத்தில்‌ 


வடக்குப்‌ பக்கம்‌ நிற்கும்‌ தனிக்கல்‌, 


குறிப்புரை : செண்பக ஆதித்தவன்மரான சிறைவாய்முத்து இக்கோயிலில்‌ எழுந்தருளியபோது 
கோயில்‌ கிணற்றைத்‌ திருப்பணி செய்வித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


ஷஷி ஸ்ரீ 

செண்பக அதித்‌ 

குவன்மரான 

சிறைவாய்முதி[து] இரு 
ந்தருளி யெடத்தின்‌ தி 
ருப்பணியாக கொல்‌ 

லம்‌ ௬௱௩௰௯ ௫ பங்‌ 

குனி மாதம்‌ ௩ உ முதல்‌ வை 


ஜே. தே ஈமு ஜெ மேட வூ மே மு வு 


[காசி ௯] வரையில்‌ கண 
று கற்கெட்டு 


[எ 
ல்‌ 


த. நா, தொ, ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ ; 
ஊர்‌ ர 
மொழி 7 
எழுத்து 7 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு ! 


கன்வினாகுமரி 
அகத்‌ தீஸ்வரம்‌ 
கொச்சைப்பிடாரம்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 


பெருமாள்‌ கோயில்‌ இ 
தனிக்கல்‌. 


தொடர்‌ எண்‌ : 1968 / 126 
ஆட்சி ஆண்டு ! 2 


வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ ஆண்டு 669 
ம்‌ 2492 


இந்திய சுல்வெட்டு 
ஆண்டு அறிச்சை 


க 


தி. தொல்‌. வெ. தொ. 
VL பகுதி 11, பக்கம்‌ 
136-137 


முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


Km வலை 


ருச்சுற்றின்‌ தெற்குப்‌ பக்கத்தில்‌ நிறுத்தப்பட்டிருக்கும்‌ 


நாஞ்சி நாட்டுப்‌ பிரமதேயம்‌, ஸ்ரீ குலசேகரச்‌ சதுர்வேதிமங்கலத்து நயினார்‌ 
பொலிந்துநின்‌ றருளியபிரான்‌ கோயிலில்‌, ஆரிய தேசத்தைச்‌ சேர்ந்த கங்காதர 
பிரமசாரியும்‌, தொண்டைமண்டலத்தைச்‌ சேர்ந்த பிராமணன்‌ சிங்கப்பெருமா 
ளும்‌, சோழமண்டலத்து சொக்கியாரும்‌, கொட்டிசு கிருஷ்ணபட்டனும்‌ ஐந்து 
, பிராமணர்களுக்கு நித்தம்‌ உணவு அளிப்பதற்காக மொத்தம்‌ இரண்டாயிரம்‌ 
பணம்‌ பரிசாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


ப மே. :3 ஆ இ டே 1. வே 


ந்‌ ட வ வவட படு 
ட கே ஐது வட ரூ 


ஹி ஸ்ரீ கொல்லம்‌ 
௯௱௯௰௯ றி ஆவணி 


மாதம்‌ ௨உ௰ உம்‌ பூவ£௨.-ஷ 


த்து ஸஷூயும்‌ இங்‌ 


கள்‌ கிழமையும்‌ 9 


பற்ற அநிழத்து நா 
ள்‌ நாஞ்சி நாட்டு வர 


ஹூேயம்‌ ஸ்ரீ குல 
பகரச்‌ சதுவே-$2ம 
ங்கலத்து நயிநா 

ர்‌ பொலிந்து நி 
ன்றருளியபிரா 

ன்‌ ஸ்ரீ பண்டார 


த்தில்‌ நமஹாரம்‌ 


( திருப்பவும்‌ ) 


15 
16 
17 
16 
19 
20 
21 
22 
23 
24 
25 
26 
தம்‌ 


29 
80 
dl 
32 
22 
24 
ட) 
26 
27 
28 
39 
40 
4] 
42 
43 
44 
45 
46 
47 
46 
49 
50 
57 


கற்பித்தவர்களு 

க்கு பேர்வழி ஆரி 
யடேபத்து ம்மரயன 
ஸெஹவூரி திருப்ப 6 
டியில்‌ நமகறார 

ம்‌ இரண்டுக்கு உ 
உகம்‌ செதுகுடுத்‌ 

த பணம்‌ அளம்‌ தொ 
ண்டமண்டலத்து 
வரஹணன்‌ 
சிங்கப்பெருமாள்‌ 

முர நமஷாரம்‌ 


ஒன்றுக்கு ௨.£கஞ்‌ 
.இரண்டாம்‌ பக்கம்‌ 


செது குடுத்த 
பணம்‌ ௫௱ம்‌ சோழ 
மண்டலத்து 
சொக்கியார்‌ 
(....]ஒரு நம 
காரம்‌ ஓன்று - 
க்குத்‌ இருப்படியி 
ல்‌ உஃகம்‌ செ 

துக்‌ குடுத்த பணம்‌ 
சரம்‌ இவ்வக 
ரத்து கொட்டி 

ஸு ஸ்ரீ கரஸ்‌ 
மட்டன்‌ கற்பி 

த்த நமஸ்கா 

ரம்‌ ஒன்றுக்‌ 

கு நயினார்‌ இரு 
ப்படியில்‌ ௨ 

உகம்‌ செய்து 
குடுத்த பணம்‌ ௪௱ 
மாக நமக்கா 

ரம்‌ அஞ்சும்‌ 
இப்பணங்க 

ளில்‌ 82 0 


காண்டு த 


யினார்க்கு 
நிவெதநம்‌ 
கறியமுது 

ம்‌ மோரும்‌ ௪ 

உப்பு முளகு தேங்‌ 
காயும்‌ கூட்டி னாயி 
னார்‌ கோவிலில்‌ 
இருந்து ஆச௩,தா 
ஈம்‌ அஞ்சு எபராஹ 
ணர்‌ லூஜித்துப்‌ 
போரும்படி கற்பி 
த்து இது முட்டுவ 
ஈராமல்‌ இவ்வக 
ரத்து லட்டர்களு ே 
மல்‌ பாத்து நடத்‌ 
திக்‌ கொண்டு 
போரும்படி ந 
மஹாரம்‌ கற்‌ 


பித்த ௧௬78 ஒட்டன்‌ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968] 127 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு தபல 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ ம்பம்‌ க்ளு க்‌ த 
ஊர்‌ ; கொட்டாரம்‌ இந்திய கல்வெட்டு |. 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] உ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
அரசு ; — 
ல்‌ ன ஊர்க்‌ கல்வெட்டு \ 1 
பல்‌ J 

இடம்‌ ; உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ உள்ள தனிக்கல்‌ 
குறிப்புரை: கணக்கு ஈசுவரன்‌ கிருஷ்ணன்‌ என்பவர்‌ கருங்கல்‌ தொட்டி அமைத்ததைக்‌ 

குறிக்கிறது. 
கல்வெட்டு : 

1 ஸ்ரீ 

2 கல்க்குளம்‌ 

3 கருங்கல்‌ 

4. தொட்டியம்‌ 

5 வீட்டில்‌ கணக்கு ஈ 

6 சுவரன்‌ இற்‌ 

7 அனால்‌ கெட்‌ 

8 டிக்கப்பட்‌ 

9 டது ௨ 


௧௧௩-௪-௧0௭௨ 


பன 
ல்‌ 


த, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 128 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : னம்‌ 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : மதத தம்‌ 
ஊர்‌ ; கோட்டாறு பண்‌ 

ன்‌ இந்திய கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அதிக்ன்ச — 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பப்பு : 3 
அரசு : — 

ஊர்க்‌ கல்வெட்டு \ 1 

மன்னன்‌ : == எண்‌ ] 
இடம்‌ : மசூதியின்‌ உள்‌ பக்கத்தில்‌ உள்ள தூண்‌, 


குறிப்புரை: அரிப்புக்கிலைக்‌ கச்சேரியைச்‌ சேர்ந்த சேரா முதலியார்‌ மூப்பனின்‌ நன்மைக்காகச்‌ 
செகுநூர்‌ முதலியார்‌ என்பவர்‌ இத்தூணைக்‌ கொடையாக அளித்ததைக்‌ குறிக்‌ 
கிறது. 


கல்வெட்டு ; 


கா௪சமக ஸ்‌ 
தைய்‌ மீ ம௯ ௨ 
அரிப்பு கிலை க்க[ச்‌] 
சேரி சேரா முதலி 
யர்‌ மூப்பனுக்கு 
செகுநூற்‌ மு 
தலியார்‌ தூ 


மே ௩3 ஜெ அனத, உ €6 ம வ 


ண்ட 


த, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 [ 129 


மாவட்டம்‌ ! 
வட்டம்‌ 7 
ஊர்‌ 1 
மொழி ; 
எழுத்து ! 
அரசு 7 


மன்னன்‌ 1 


இடம்‌ ர்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ॥ ன 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! கொல்லம்‌ ஆண்டு 943 
. தி. பி. 1767 
கோட்டாறு 
தமிழ்‌ இந்திய கல்வெட்டு | 
2 ஆண்டு அறிக்கை | ர 
தமிழ்‌ 
ர்ச்‌ முன்‌ பதிப்பு ; பட 
ப்‌ ஊர்ச்‌ கல்வெட்டு | 2 
எண்‌ 


மசூதியின்‌ உள்‌ பக்கத்தில்‌ உள்ள தூண்‌. 


அள்ளங்கெரசு அகமதுமித்துனுவின்‌ நன்மைக்காக செகுநூர்‌ முதலியார்‌ என்ப 
வர்‌ இத்தூணைக்‌ கொடையாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


௯௱௪௰௩ ஷ்‌ 
தைமீ௰எ௨ 
அள்ளங்கெ 

ரசு அகமது 
மித்தினுக்கு 
செகு நூற்‌ முத 


லியார்‌ தூண்‌ 


3 ஷூ எட வு நே றது ஆம 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968/ 180 


மாவட்டம்‌ ; 


வட்டம்‌ 2? 
மொழி 2 
எழுத்து 2 


அரசு : 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! = 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! கி, பி. 11-ஆம்‌ 
சாமிதோப்பு லு 
மி்‌ இந்திய கல்வெட்டு அத 
த ச்‌ ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ ம்‌ 
முன்‌ பதிப்பு : — 
சோழர்‌ 
முதலாம்‌ இராஜாதிராஜன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


தாசநாடார்‌ தோப்பில்‌ உள்ள தனிக்கல்‌. 


கல்வெட்டில்‌ மெய்க்‌8ர்த்திப்‌ பகுதியில்‌ சிலவும்‌, இடைப்பகுதியில்‌ சிலவும்‌, கடைப்‌ 
பகுதியில்‌ சிலவுமே உள்ளன. சாலைக்கு உப்பு கொடையாக அளிப்பதைப்‌ பற்றி 


குறிக்கிறது, 


முதல்‌ பக்கம்‌, 


i [ ரைச்‌ சேடை்‌ ] 
3 டொதுக்கிக்‌ கூப 
3 கத்தரைசரைச்‌ சேவ 
4 கத்துலைத்து வே 


லை கெழு காஷளூர்ச்‌ 


8 


6 சாலை கலமறுத்த....... 


இரண்டாம்‌ பக்கம்‌, 


ந - ஒறு கு வடு மாபை 
8 ரன்‌ பவி 
9 த்தர மா 
10 ணிக்க 
17 த்தொ 
12 ங்கப்‌ே 
1a பரையன்‌ ., . , . .. 


( இருப்பவும்‌ ) 


14 
15 
16 
17 
18 


19 
20 
21 
22 
23 
24 
25 


மூன்றாம்‌ பக்கம்‌ 
வாய்‌ நாழி[ை 
கய்யுறை கொ 
ண்டு இச்சா 
லைக்கு மின்‌ 
பு நிவந்தம்‌ செ . . . 
நான்காம்‌ பக்கம்‌, 


த ரர 


சயதரன்‌ வ 
த்த திருமுக 
ப்படி ஷு 


ஹி ஸ்ர 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 130-A. 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : வலு 
வட்டம்‌ . அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : இ, பி. 11-12-ஆம்‌ 
எத்த க்‌ 
ஊர்‌ ; சாமிதோப்பு தூதரும்‌ 
. இந்திய கல்வெட்டு ட 
மொழி தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] து 
எழுத்து : தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு : க 
அரசு சோழர்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ குலோத்துங்கன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1. த 
எண்‌ 
இடம்‌ 5: வட்டத்திட்டு தோப்பில்‌ உள்ள தனிக்கல்‌, 


குறிப்புரை: அழகிய சோழ சித்திரவில்லி, உய்யகொண்டசோழ சித்திரவில்லி, கண்டரா 
இத்த சித்திரவில்லி ஆகியோர்‌ இரண்டு திருநுந்தாவிளக்கு அளித்ததைக்‌ குறிக்‌ 
கிறது. 


கல்வெட்டு : 

முதல்‌ பக்கம்‌ 
,.... உரிை 
மயிற்‌ சிற[ந்‌]த மணி 
முடி சூடி மீனவர்‌ நி 
லைகெட வில்லவர்‌ 
குலைதர ஏனை மன்‌ 
னவர்‌ இ[ரி]யலுற்றுழித 
ர இக்கனை[த்‌]துன்‌ சக்கர 
நடாத்தி வீரசிங்கா 
ஸநத்து அவநிமு 


முதுடையாளோடும்‌ 


86௫௫௩1 ௫ போ வை வே 69 வ 


வெட்ப 
ட்ட டஒு 


க்கு இத்தா 
ன்‌ குடியான மஹி 
பாளகுலகாலப்‌ 


oN 


( இருப்பவும்‌ ) 


5 . சது பெருமாள்‌ இரு 
6 மேனியும்‌ நம்பிரா 

7 ட்டியார்‌ இருமேனியு 

8 ம்‌ பிள்ளைகள்‌ திருமே 
9 னியும்‌ கல்லியா 

10 ண . திருமேனியாக 


மூன்றாம்‌ பக்கம்‌ 


| இவர்‌ ப்க்கல்‌ 
மடதத க்‌ சிலி ஒடு தி 

3 . கன்னியா 

4 . இத்தப்‌ பல்லவ . . 
௦ . சங்கர. . 

6 . கணக்கு . . 

ப்‌ குலடயானும்‌ , . 

ப கிலி ல்ல க்க 
9. வனத்துக்கு அளத்‌ 

10 . . பொன்‌ பற்றி ௨ 
1! டையார்க்‌ கண்டன்‌ 
12 சதன்‌ ஆன கண்‌ 

நான்காம்‌ பக்கம்‌ 

ம்‌ திரில்‌ போதா சல 

2 யும்‌ அழகியசோ 

3 ம இத்திரவில்லி 

4 யும்‌ உய்யகொண் 

5 டசோழ சித்திரவில்லி 
6 யும்‌ கண்டராதித்‌ 

7 க சித்திரவில்லியு 

8 ம்‌ இத்தேவர்க்கு திருறு 
9 சா விளக்கிரண்டுக்கு 
10 ம்‌ இவ்வனைத்து நாங்‌ 
11 கள்‌ வைத்து குடுத்த ப 
12 தீதி நாலும்‌ இந்தா 

18 லு பத்தியிலும்‌ 

14 விட்டு வட்டியாடின 

15 1 


உ க ல ட ட உ வடட உடு 





கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை. 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1966 | 151 


மாவட்டம்‌ 1 கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! க்‌ ட்‌ ்‌ 
டத்‌ ட்‌ ட்‌ ற்‌ ண்டு ₹ சுமார்‌ ௫, பி, 17-18- 
வட்டம்‌ 1 அகத்தீஸ்வரம்‌ ப பலர்‌ ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ 1 சுசீந்திரம்‌ இந்திய கல்வெட்டு \ ட 
மொழி 2 தமிழ்‌ ஆண்டு அறிக்சை ர்‌ 
எழுத்து 7 தமிழ்‌ மூன்‌ பதிப்பு 2 ௭ 
அரசு ! ல ஊர்க்‌ கல்வெட்டு 1 
எண்‌ 
மன்னன்‌ 7 — ] 
இடம்‌ :  தாணுமாலயப்பெருமாள்‌ கோயிலின்‌ முதல்‌ திருச்சுற்றிலுள்ள ஒரு தூண்‌, 


குறிப்புரை: திருவட்டாறு தேசத்து பாப்பன்‌, இத்தூணைக்‌ கொடையாக அளித்ததைக்‌ 


குறிக்கிறது. 
கல்வெட்டு : 
1 திருவாட்டா 
. 2 நு தேசத்து 
9 பாப்பன்‌ இத்த 
4 [தூண்‌] 


த, நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968 | 152 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 2: _— 
்‌ ம ற்‌ ட்‌ ர இ. பி. 17-18- 
வட்டம்‌ 1 அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 2 சுமார்‌ ol. பி. 
த ்‌ ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ 7 சுசீந்திரம்‌ இந்திய கல்வெட்டு \ 
மொழி ! தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
எழுத்து ! தமிழ்‌ முன்‌ பதிப்பு ! க்‌ 
அரசு ! ல ஊர்க்‌ கல்வெட்டு ட 2 
எண்‌ ்‌ 
மன்னன்‌ 1 ஆ J 
இடம்‌ :  தாணுமாலயப்பெருமாள்‌ கோயில்‌ முதல்‌ திருச்சுற்றில்‌ ஒரு தூண்‌. 


குறிப்புரை : குமாரநல்லூரைச்‌ சார்ந்த மாங்காட்டு வரதசங்கரன்‌ துப்பன்‌ இத்தூணைக்‌ 
கொடையாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


குமார நல்லூர்‌ 
மாங்ஙாட்டு வர 
தசங்கரன்‌ து 
ப்பன்‌ 


[ட த்‌ ட ந 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 [ 185 


மாலட்டம்‌ ! கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு 2 ல 
வட்டம்‌ ; அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ கி. பி, 17-18- 
ஊர்‌ 7 சுசீந்திரம்‌ ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்திய கல்வெட்டு 

்‌ ்‌ ஆண்டு அறிக்கை ட்‌ 
எழுத்து ! தமிழ்‌ 
அரசு ! ௨ முன்‌ பதிப்பு ; ந 
மன்னன்‌ ! டன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 3 

எண்‌ 

இடம்‌ :  தாணுமாலயப்பெருமாள்‌ கோயில்‌ முதல்‌ திருச்சுற்றில்‌ ஒரு தூண்‌. 


குறிப்புரை : அய்யப்பன்தாணுபிள்ளை என்பார்‌ இத்தூணைக்‌ கொடையாக அளித்ததைக்‌ 
குறிக்கிறது. 


கல்வெட்டு : 
1 அய்யப்பன்‌ 


2 தாணு பிள்ளை! 





1. இச்சொல்‌ குறி ஒன்றினால்‌ காட்டப்பெற்றுள்ளது. 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 / 154 


மாவட்டம்‌ 7 கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : அ 
தா்‌ அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ, பி. 17-16- 
ஊர்‌; சுசீந்திரம்‌ ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்திய கல்வெட்டு | 
பு . ம்‌. பண்ணாத 
எழுத்து: 3 தமிழ்‌ ஆண்டு அறிக்சை ] 
அரசு ; ல முன்‌ பதிப்பு ; த 
மன்னன்‌ ! ல ஊர்க்‌ கல்வெட்டு ம 
எண்‌ i 
J 
இடம்‌ :  தாணுமாலயப்பெருமாள்‌ கோயில்‌ முதல்‌ இருச்சுற்றில்‌ ஒரு தூண்‌. 


குறிப்புரை : இருட்டிணன்‌ நாரண நம்பி என்பவர்‌ இத்தாணைக்‌ கொடையாக அளித்ததைக்‌ 
குறிக்கிறது. 


கல்வெட்டு : 
மலை மண்டல 


த்து அக்கரை தே 
சிகளில்‌ கிட்டிணன்‌ 


ஷி கே ௩; அவ 


நாறண தம்பி 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ 1 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு: 


மன்னன்‌ | 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 
சுசீந்திரம்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌: 


ஆட்சி ஆண்டு 7 


வரலாற்று ஆண்டு 1 


இந்திய கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
முன்‌ பதிப்பு : 
ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


1 


| 


\ 
r 
J 


1968 | 155 


கொல்லம்‌ ஆண்டு 980 
சி. பி, 1154 


தாணுமாலயப்பெருமாள்‌ கோயில்‌ முதல்‌ திருச்சுற்றின்‌ மேற்குச்‌ சுவர்‌, 


கல்வெட்டின்‌ முதற்‌ பகுதியே உள்ளது. 


ர வஹி ஸ்ரீ கொல்லம்‌ ௩௱௩௰ ஆவது இடப நாயிறு சென்ற 
[வியாழக்‌ கிழமையும்‌] , ... 


2 நாள்‌..,,... 


உ] 


1 





பிற பகுதிகள்‌ சிதைக்கப்பட்டுள்ளன. 





த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1908/ 136 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ ; 
மொழி: 
எழுத்து : 


அரசு ; 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு ; 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ; ௮ 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ. பி. 17- 
ச9ந்திரம்‌ 18-ஆம்‌ நூற்றாண்டு 
. இந்திய கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ்‌ ஞ்‌ 
தமிழ்‌ மூன்‌ பதிப்பு ; க 
ப காக்‌ கல்வெட்டு \ 6 
எண்‌ ] 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ முதல்‌ இருச்சுற்றிலுள்ள ஒரு தூண்‌. 


இருவாட்டாற்றைச்‌ சேர்ந்த கணக்கர்‌ இராமன்‌ என்பவர்‌ இத்தூணைக்‌ கொடை 
யாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


1 திருவாட்டாறு தேச 
2 த்து கணக்கு பாப்பான்‌ இரா[மன்‌] 
2 செய்வித்த தூண்‌ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ 2 
ஊர்‌ ! 
மொழி: 
எழுத்து : 
அரசு: 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு ! 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 
சு£ந்திரம்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 1968] 157 


ஆட்‌ ஆண்டு ௫. இம 
சுமார்‌ இ, பி. 17- 
18-ஆம்‌ நூற்றாண்டு 


வரலாற்று ஆண்டு ;: 


இந்திய கல்வெட்டு | 
ஆண்டு அறிக்கை ர்‌ 


முன்‌ பதிப்பு ம! ஒப்டு 


ஊர்க்‌ கல்வெட்‌ ] 
எண்‌ ்‌ ம்‌, £ 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயிலின்‌ முதல்‌ திருச்சுற்றிலுள்ள ஒரு தூண்‌. 


விலவூரைச்‌ சேர்ந்த ஐயப்பன்‌ பாப்பன்‌ என்பவர்‌ இத்தூணைக்‌ கொடையாக 


அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


1 அய்யப்பன்‌ 
2 பாப்பன்‌ 
3 விலவூர்‌ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : [963/ 188 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 
ஊர்‌ ; 
மொழி 2 
எழுத்து : 
அரசு ; 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை : 


கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு : ட 

அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ தி. பி. 17-18- 
ஆம்‌ நூற்றாண்டு 

சுசீந்திரம்‌ 


இந்திய கல்வெட்டு 1 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு : வ 


ஊர்ச்‌ கல்வெட்டு 1 8 


த எண்‌ ] 


தாணுமாலயப்பெருமாள்‌ கோயிலின்‌ முதல்‌ திருச்சுற்றிலுள்ள ஒரு தாண்‌. 


தாயாற்றைச்‌ சேர்ந்த ஸ்ரீரங்கநாத இற்பாச்சாரி என்பவர்‌ இத்தூணைக்‌ கொடை 
யாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு ; 


1 தாயாற்று 


2 ஸ்ரீ ர௦ம நாம 
3 சிற்பா! ச்சாரி 





“பா * என்பது ஒரு குறியினால்‌ காட்டப்பட்டுள்ளது. 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1908/ 159 


மாவட்டம்‌: கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ன 
வட்டம்‌ 7 அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ சி. பி, 77-78. 
ண்ட சுசந்இரம்‌ ஆம்‌ நூற்றாண்டு 

்‌ த்து இந்திய கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ந்‌ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 2 
அரசு : 23 

ஊர்க்‌ கல்வெட்டு ] 

மன்னன்‌ : அன்‌ எண்‌ 9 
இடம்‌ : தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கொயிலின்‌ முதல்‌ திருச்சுற்றிலுள்ள ஒரு தூண்‌. 


குறிப்புரை: கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. எளைய நயினான்‌ என்பவர்‌ இத்தூணைக்‌ 


கொடையாக அவித்ததைக்‌ குறிக்கிறது. 
கல்வெட்டு : 


d காளிபளு ௭ 
2 ளைய நயினான்‌ 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968 / 140 


மாவட்டம்‌ : கன்னியாகுமறி ஆட்சி ஆண்டு : தக 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி. பி, 17-168- 
ஊர்‌ : சுசீந்திரம்‌ ஆல்‌ நூற்றாண்டு 
மொழி; தமிழ்‌ இந்திய கல்வெட்டு ] 
ட்‌ ஆண்டு அறிக்கை | 
எழுத்து ! தமிழ்‌ ] 
அரசு : ன க முன்‌ பதிப்பு : > 
மன்னன்‌ ; — N 
ஊர்க்‌ கல்வெட்டு ட 10 
எண | 
ol 
இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயிலின்‌ முதற்‌ சுற்றிலுள்ள ஒரு தூன்‌. 


குறிப்புரை: மாளி , கை மடம்‌ பிச்சனின்‌ தம்பி காத்தன்‌ என்பவர்‌ இத்தூணைக்‌ கொடையாக 
அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


1 மாளி, கை மடம்‌ 
2 பிச்சன்‌ தம்பி 
3 காத்தன்‌ 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 | 141 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : _— 
ள்‌ க i ண்டு : ர தி. பி. 17- 

ய] i ்‌ ஸ்‌ வரலாற்று ஆண்டு : பப்‌ . 
வட்டம்‌ அகத்தீஸ்வரம்‌ னம்‌. அண்டன்‌ 
ஊர்‌ ! சுசீந்திரம்‌ இத்திய கல்வெட்டு ரி த்‌ 
மொழி ர தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து 1 தமிழ்‌ முன்‌ யதிப்பு ! க்ஸ்‌ 
அரசு 1 ணட ஊர்க்‌ கல்வெட்டு 1 11 

எண்‌ 

மன்னன்‌ ! ஹல J 
இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ முதல்‌ திருச்சுற்றிலுள்ள ஒரு தூண்‌, 


குறிப்புரை : செண்பக மார்த்தாண்டக்‌ குட்டி என்பவர்‌ இத்தூணைக்‌ கொடையாக அளித்த 
தைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


நல்லாம்பிளை 
ப்‌ பெற்றார்‌ 
செண்பக 
மாத்தாண்ட 
க்‌ குட்டி 


பொட வு ஜே62 வ 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 [ 142 


மாட்டம்‌ ! கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 8 ன 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ, பி. 17-18- 
ஊர்‌ ! சுசீந்திரம்‌ ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்திய கல்வெட்டு |. 2 

ள்‌ 2 ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து : குமிழ்‌ 
ப்பது 3 முன்‌ பதிப்பு : ன 
மன்னன்‌ : க ஊர்க்‌ கல்வெட்டு நீ 12 

எண்‌ ] 

இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ முதல்‌ திருச்சுற்றிலுள்ள ஒரு தூண்‌. 


குறிப்புரை : இளைய நயினான்‌ என்பவர்‌ இத்தரணைக்‌ கொடையாக அளித்தததைக்‌ குறிக்கிறது. 


1 கன்னி . ஸ்‌ 
8 இளைய நயி[னான்‌] 


த, நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1908/ 145 


மாவட்டம்‌ * கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு டே ஆஃ 
வட்டம்‌ : அகத்‌ ஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ. பி, 17-18- 
ஊர்‌ ; சுசீந்திரம்‌ ஆம்‌ தூத்றுண்டு 
மொழி : தமிழ்‌ இந்திய கல்வெட்டு 1 ட 
ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து : தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு பதத க்‌ 
அரசு : ன்‌ 
மன்னன்‌ க்‌ சரிக்‌ கல்வெட்டு | 13 
எண 
J 
இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ முதல்‌ திருச்சுற்றிலுள்ள ஒரு தூண்‌, 


குறிப்புரை:  புதுவீட்டு சாதவேதன்‌ என்பானின்‌ மனைவி தேவ அம்மாள்‌ கொடுக்க 
வேண்டிய பணத்தில்‌ செய்து வைக்கப்‌ பெற்ற தூண்‌ என்பதைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 
1 புத்தில்லத்து 
ட்‌ சாதவேதன்‌ 
3... தேவகி அம்ம 
4 குணக்கு பா 
5 [க்கக்கு] 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1908) 144 


மாவட்டம்‌ ; கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ல்‌ 
வட்டம்‌ ; அகத்‌ ஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ தி, பி, 17 18- 
்‌ ட்‌ ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ ; சுதந்திரம்‌ 
இந்திய கல்வெட்டு 1 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 3 
எழுத்து 1 தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 5 
அரசு 1 மெய்‌ 
. ர ஊர்க்‌ கல்வெட்டு ] 
மன்னன்‌ ; 22 ன்‌ ரீச்‌ 
J 
இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ முதல்‌ திருச்சுற்றிலுள்ள ஒரு தூண்‌. 
குறிப்புரை: உமையம்மை மகள்‌ செகாக்குட்டி என்பவள்‌ இத்தூணைக்‌ கொடையாக அளித்த 


தைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 

சிறப்பில்‌ ம௫ ல்‌ 
உமையம்மை 
மகள்‌ செகாக்கு 


ட்டி 


ஜி ஷே மக ப 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968/ 145 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! ல்‌ 
வட்டம்‌ : அகத்‌ தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ தி. பி, 17-18- 

ற ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ ; சுசீந்திரம்‌ 

கி இத்திய கல்வெட்டு i 
மொழி ; தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] பன்‌ 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு : க: 
அரசு ; ஸ்‌ 
ன்னு: ட சலக்‌ கல்வெட்டு | 15 
எண 
இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ முதல்‌ திருச்சுற்றிலுள்ள ஒரு தரண்‌, 
குறிப்புரை: கிட்டிணன்‌ நாகபட்டன்‌ என்பான்‌ இத்தாணைக்‌ கொடையாக அளித்ததைக்‌ 
குறிக்றெது. 

கல்வெட்டு : 


கிட்டிணன்‌ நா 


[SC] 


கபட்டன்‌ சதா 


3 சேவை 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 146 


மாவட்டம்‌ ; 
வட்டம்‌ ; 
ஊர்‌ ; 
மொழி : 


எழுத்து : 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு: 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ன 
த்‌ தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ ஆண்டு 320 
எப்‌ ன்‌ சி. பி, 1144 
சுசீந்திரம்‌ 
2 இந்திய கல்வெட்டு 
ப ஆண்டு அறிக்கை | 
தமிழ்‌ 


முன்‌ பதிப்பு : — 


ஊர்க்‌ கல்வெட்டு 1. 16 


எண J 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ முதல்‌ திருச்சுற்றின்‌ வடக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌, 


சந்திரமுடைய மகாதேவர்க்கு, திருவமுதுக்குக்‌ கொடுத்த கொடையைக்‌ 
குறிக்கிறது. 


வாஹி ஸ்ரீ கொல்லந்தோன்றி ௩௱உ௰தாவது மீன ஞாயற்று 

வேணாடு வாண்டருளுன்ற ஸ்ரீ கோதை கொள்பன்மர்‌ நாஞ்சி 
நாட்டு சுசீந்திர 

முடைய 8ஹாதேவர்க்கு திருவமுதுக்கு அரி[9] நானாழியும்‌ இரு 
வேங்கட நிலை ஆழ்வார்க்கு திருவமுது 

க்கு அரி[9] நானாழியும்‌ ஆக திரமிரண்டுக்கும்‌ அரிசி] நானாழியும்‌ 
ஆக அரி[9] பன்னிரு நாழியும்‌ கறியமுது நெய்‌ 

யமுது தயிரமுதுக்கும்‌ நித்த நிமந்தஞ்‌ செல்வதாக விட்ட நிலமாவது 
இத்தேவர்‌ தேவதா 

னங்களில்‌ நிருபசேகரநல்லூரும்‌ இம்தென்‌ வளநல்லூர்‌ இரு 
பூவாழும்‌ நிலத்திலே இருப 

து மா நிலமும்‌ இதினோடு மடைய்‌ ஒரு பூவாமும்‌ நிலத்திலே 
பத்து மாவும்‌ ஆக 

நிலம்‌ முப்பது மாவுக்கும்‌ ஹாமிக்கு இறுக்கக்கடவ இறைதேவ 
ஸ்ரீ பண்டாரத்திலே . . [நி] 

ல்லனத்தும்‌ நித்தம்‌ மந்திரஞ்சந்திரா இத்தியவற்‌ செல்வதாக இருப்‌ 
படியிலே நீர்வார்த்தருளி 

கல்வெட்டி கொள்க என்று திருஎழுத்து ௬... . திருமுத்தம்பி 
எழுத்து வெட்டினேன்‌ இவ்வூர்‌ தச்சன்‌ சோழ 

ன்‌ செல்வனான முன்னூற்றுவ ஆசாரியன்‌ எழுத்து ௨, 


த. நா, தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ! 
வட்டம்‌ 2 
ஊர்‌ ! 
மொழி ; 


எழுத்து ! 


மன்னன்‌ ; 


கல்வெட்டு : 


தொடர்‌ எண்‌: 


1968 / 147 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 7 தி 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! கொல்லம்‌ ஆண்டு 325 
ல ச இ. பி. 1149 
சு£ந்திரம்‌ 
தமிழ்‌ இந்திய கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ட 
தமிழ்‌ டம்‌ 
முன்‌ பதிப்பு : வ்‌ 
ச ஊர்க்‌ கல்வெட்டு | 7 
எண 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ முதல்‌ பிரகார, வடபுறச்சுவர்‌- 


சு£ந்திரமுடைய மகாதேவர்க்கு நித்திய நிமந்தங்களுக்காக நிலம்‌ கொடையாக 
அளிக்கப்பட்டதைக்‌ குறிக்கிறது. 


1 கொல்லம்‌ ௩௱௨௰௫ ஆவதிநெதிராமாண்டு கன்னியில்‌ வியா 

2 ம நின்ற மிருச்சிகநாயிற்று வேணாடு வாழ்ந்தருஞுசின்‌ ற ஸ்ரீ கோதை 
கொள்பன்‌ [ம] 

3 ர்‌ திருவாடிக்கமைந்த அதிகாரர்‌ நாஞ்சிநாட்டு கங்காடான்‌ நிருப 
சேகர நல்லூர்ப்ப இந்தென்‌ வடந 

4 ல்லூர்‌ நிலம்‌ அறுபதும்‌ [நா]லிலும்‌ நாம்தத்தித்தமுடைய மலா 
தேவர்க்கு செலவின்னு விட்டு 

ற்‌ க்‌ குடுத்த நிலம்‌ இந்த நிலம்‌ ௨௰ மாவுந்‌ நீக்கி நின்ற நிலம்‌ 
நாலு மாவுங்‌ கொண்டு நித்தம்‌ செம்பு நாழியால்‌ இரு 

6 நாழி அரிசி வடதிருவேங்கடத்தாழ்வார்க்கு இவரும்‌ பலராயின 
வலிகோயிலிருக்கு இக்கோ 

7 இ நிலம்‌ இ. . . மாவும்‌ முதக்கன்‌ தந்து திருவாதி நிலம்‌ , , . 
மாவும்‌ .... 

சீ நிலம, கவ ணி..... நாள ண்டா . .... 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968] 148 


மாவட்டம்‌ ; 
வட்டம்‌ : 
ஊர்‌ ; 
மொழி : 
எழுத்து : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு . 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : த 
அகத்ஜஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ ஆண்டு 320 
கி. 1144 
சுசீந்திரம்‌ \ 
> இந்திய கல்வெட்டு | __ 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
தமிழ்‌ டக்‌ ட 
முன்‌ பதிப்பு : இ. தொல்‌. வெ. தொ. 
வேணாடு 17, பக்கம்‌ 20 


ஊர்க்‌ கல்வெட்டு 


ஸ்ரீ கோதைகேரளவன்மர்‌ எண்‌ 18 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ திருச்சுற்றின்‌ வடக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


சுசிந்திரமுடைய மகாதேவர்க்கு நித்திய நிமந்தங்கள்‌ செய்வதற்கு ஸ்ரீ கோதை 
கேரளவன்மர்‌ அளித்த கொடையைக்‌ குறிக்கிறது 


1 கொல்லத்‌ தோன்றி ௩௱௨௰ ஆவது [வேணாடு வாழ்ந்தருளுநன்‌ ற] 
ஸ்ரீ கோதை கேரளவன்மர்‌ நாஞ்சி நாட்டு சுசீந்‌ 

8... தரமுடைய 2ஹாதேவர்க்கு நித்த நிமந்தஞ்‌ செல்வதாக இத்டேவர்‌ 
சேவதானங்கள்‌ தென்வள நல்லூரில்‌ 

9... கற்பித்த பன்னிருநாழி அரிசி செலவில்‌ இருவேங்கடநிலையாழ்‌ 
வார்க்கு கற்பித்த அரிசி நானாழியிலு 

4 ம்‌ இருநாழி அரிசிச்‌ சோறு பள்ளியாண்டிக்கு அட்டிப்பெறு[க] 
மந்திரா தித்வற்‌ தன்‌ அன்னுவயத்‌ 

5 தார்‌ கூட்‌[ட]மும்‌ ஏற்றுக்‌ குத்தி இருவழுதரிசியுங்‌ கொண்டு 
சென்று இருவமுது வையித்துக்கொண்டு 

6 வருமாறு கல்வெட்டிக்‌ கொள்க வென்று திருவெழுத்திட்ட இரு 
முகப்படி கல்வெட்டினெ 


7 ன்‌ 


த்‌. நா, தொ, ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ; 


வட்டம்‌ : 
மொழி ; 
எழுத்து : 


அரசு : 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை : 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 
சுந்தரம்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌: 1908 / 149 


ஆட்சி ஆண்டு ; ந 


வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ ஆண்டு 301 
தி, பி, 1125 
உன ரப ன்‌! 
இந்திய கல்வெட்டு | 
ஆண்டு அறிக்கை 


வகை ஜே 
| 


முன்‌ பதிப்பு : இ, தொல்‌. வெ,தொ. 


VIII, பக்கம்‌ 82 


ஊர்க்‌ கல்வெட்டு \ 


. | 19 
ஏண 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ முதல்‌ திருச்சுற்றின்‌ வடபுற வெளிச்சுவர்‌. 


மாதேவர்‌ கோயிலில்‌ திருவிக்ரெமன்‌ என்பவர்‌ சோமாஸ்கந்த உருவத்தை எழுந்த 
ருளுவித்து அமுது செய்விக்க நிலம்‌ கொடையாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


1 ஹி ஸ்ரீ கொல்லந்‌ தோன்றிய ௩௱க மாண்டு இடபத்தில்‌ வியாழந்‌ 


நின்ற மிதின 


8. நா[யி]ற்று நாஞ்சிநாட்டு சிவிந்திரத்து சிவல்லமங்க[ல]த்து அரங்‌ 
கன்‌ திருவிக்ரெமன்‌ சிவிந்திரமு 

8... [ன]டய மாதேவர்‌ கோயிலில்‌ எழுந்தருளிவித்த உமாவுஸயிதத்‌ 
திருமேனிக்கு அமுது செய்தருள விட்ட பூமி இவ்‌ 

4 வூர்‌ வேட்கெ குளத்தின்‌ கள்‌ இந்திரவன்‌ வாய்க்காலுக்கு தெற்கு 
[க ௧1] திருவேங்கட நாராசத்துக்கு மேற்கு திருவேங்கட வா 

5 2ய்க்கால்‌ ஆரே மா வரெரக்‌ காணியும்‌ இவ்வாய்க்கா லுக்கு தெற்கு 
அஞ்சாங்கண்ணாற்று இ/[ந்‌]நாராசத்துக்கு கிழக்கு 





1 
2, 
ப்பி 


மூன்றாங்‌ கண்ணாறு என்று இலக்கத்தால்‌ குறிக்கப்பட்டுள்ள து. 
இருவாங்கூர்‌ கல்வெட்டுத்‌ தோகுதியில்‌ 5-ம்‌ வரி சரியாக வாசிக்கப்படவில்லை. 


பிறவரிகள்‌ மிகவும்‌ சிதைந்து விட்டன. 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 | 150 


மாவட்டம்‌ 7 


வட்டம்‌ 2 
மொழி: 
எழுத்து ! 


அரசு 2 


மன்னன்‌ 2 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு 1 ட்‌ 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ॥ கொல்லம்‌ ஆண்டு 984 

ல ம்‌ தி. பி 1208 
சுசீந்திரம்‌ 
தமிழ்‌ இந்திய கல்வெட்டு fs 

ல ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ 
ட முன்‌ பதிப்பு ; தி. தொ, ௮. 84 1096 
வண்‌ Sa கல்வெட்டு 20 
எண J 


தாணுமாலயப்‌ மெருமாள்‌ கோயில்‌ முதல்‌ இருச்சுற்றின்‌ வடக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌ 
(வெளிப்‌ பக்கம்‌). [ஜயந்தீஸ்வர மகாதேவர்‌ சன்ன திக்குத்‌ தெற்கில்‌]. 


ஸ்ரீமத்‌ துவாரகை கோயிலுக்கு நித்திய நிமந் தங்களுக்கும்‌, திருவமுது செய்வ 
தற்கும்‌ வேண்டிய பொருள்களைத்‌ திரட்டித்‌ தருவதற்கு இரணர[சிரங்கநல்‌லூரைச்‌ 
சேர்ந்த சங்கரநாராயணன்‌ என்பாரை நியமித்ததைக்‌ குறிக்கிறது. 


ளோ 


10 
11 


ஹவரி ஸ்ரீ கொல்ல[ம்‌] ௩௱௮ 0௪ மாண்டை மீனநாயிற்று சுசந்திர 
மான சுந்தரசோ[ழ] 

ச்சதுவே-தி2ங்கலத்து ஸலையும்‌ பூலோகமும்‌ பீ£த்‌ துவாரகை 
ஆழ்வார்‌ ஸ்ரீ கோயிலி 

ல்‌ சந்தி தேவைக்கு இரண[௪]ங்கநல்லூர்‌ வாரசிய(ா]ன சங்கர 
நாராயணனுக்கு . . . க்கா 

, ,, , ஆக சந்திராதிதவற்‌ அதிகரிச்சுகொண்டு நித்த நிவந்தம்‌ 
சுசீந்திரமுடைய 8ஊாதேவர்‌ ஸ்ரீகோயில்‌ தி 

ருபோசினு நியதிபடிக்கு நானாழி [ப)ச்சை அரி[சி]க்கு அஞ்சிரண்‌ 
டால்‌ பதினாழி [ப]ச்சை நெல்லு ஏற்றிக்‌ குத்த திருபோதினு நா 

னாழி அரி[சி]யும்‌ குடுத்து தி[ரு]போதும்‌ செய்து பாதிபாடு 
சோறு கொண்டு திருப்பணியும்‌ வேண்டுமது செய்து முக்கால்‌ வ 

ட்டத்து வழிபாடு எப்பேபட்டதிலும்‌ ஆ[டி]யதும்‌ குடியதிலும்‌ 
நம்பிக்கு பாதிபாடு நீக்கி நின்ற கூறுகொள்வானா[க / 

வும்‌ இப்படி சம்‌ . . தேவர்க்கு திருமாலையும்‌ கட்டி சாத்தி . . . . 
முக்கால்‌ வட்டத்து , டட 

கும்‌ இட்டு . . . முக்கால்‌ வட்டங்‌ கழகம்‌ சங்கரநாராடீணன்‌ . 
மையார்க்கும்‌ அடாரிதவத்‌ அதிகரிச்சுக்கொண்டு . 
ங்கரநாராயணனுக்கு ஸலையும்‌ 2ஹாஸலையும்‌ இட்டுக்‌ குடுத்‌ 
தோம்‌ ஹஜ்‌ [நன்ராக] உ 


த, நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968] 151 


மாவட்டம்‌ 1 


வட்டம்‌ 1 
மொழி ॥ 
எழுத்து ! 


அரசு! 


மன்னன்‌ ர 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 1 அனி 
எ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ ௪. பி. 17- 
வத்த 18-ஆம்‌ நூற்றாண்டு 
சுசீந்திரம்‌ இந்திய கல்வெட்டு \ 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை J 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 2 — 
ல அடம்‌ 1 

க ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ ர்‌ 21 


தாணுமாலயப்பெருமாள்‌ கோயில்‌ செண்பகராமன்‌ மண்டபத்தின்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


பரிசுக்கு ஒப்பமிட்டவர்களின்‌ பெயர்களைக்‌ குறிக்கிறது. 


சோமாசிமங்கலத்து அகதி சந்திரன்‌ எழுத்து 
புதுமாடத்து கண்ணன்‌ சிவிந்திரவாதி எழுத்து 
அறியில்‌ அரங்கன்‌ சிவிந்திரவாதி எழுத்து 
கூத்தன்‌ பள்ளி ஆதிச்சன்‌ சிவிந்திரவாதி எழுத்து 
வேலியறை அஆதிச்சன்‌ ஆதிச்சதன்‌ எழுத்து 
சீவலமங்கலத்து சங்கரன்‌ சிவிந்தரவாதி 
எழுத்து முல்ல மங்கலத்து சிவிந்தரவாதி 
தாமோதிரன்‌ எழுத்து சீகாரிய கண 

க்கு தம்பி மாத்தாண்டன்‌ மாத்தண்டன்‌ 
எழுத்து சபண்டார கணக்கு தம்பி ஆதி 
ச்சன்‌ ஆதிச்சன்‌ எழுத்து தன்ம கணக்‌ 


கு பெருமாள்‌ நயினான்‌ எழுத்‌[ து] 


ப டயட 
வ ரூ. னே ௦ - இதுல னத்‌, இனத) இப: அத. இதப்‌. வ 


[5] 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968 / 158 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 


மொழி 2 


எழுத்து ; 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 2 ட 
த்தில்‌ வரலாற்று ஆண்டு ; சுமார்‌ ௪, பி, 17-18- 
வ்‌ ஆம்‌ நூற்றாண்டு 
சு ரம்‌ 
ன்‌ இத்திய கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை TT 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு 7 அல்‌ 

ட டை கல்வெட்டு | 22 

எண்‌ 


தாணுமாலயப்பெருமாள்‌ கோயிலில்‌ செண்பகராமன்‌ மண்டபத்தின்‌ தெற்குச்‌ 
சுவர்‌ (மளிகை அறை). 


மயிலேறும்‌ பெருமாள்‌ என்பவரை இக்கல்வெட்டு குறிக்கிறது. 


ஹஷி ஸ்ரீ கலியுக வா௦வசீஸ[ர]6 நாலாயிரத்து . . 
திருத்தம்பியார்‌ இராமவன்மரான சிறைவாயமுத . . 
செயதுங்கனாட்டு தொரூபம்‌ கிழப்பொத்தொரூபம்‌ இ . . 
இருந்தருளிய இடத்தார்‌ மாரபண்டாரத்து . . 

தவிற்த்து கணக்கும்‌ கழித்து தந்தோம்‌ தாங்களும்‌ இத்‌ . . 
மயிலேறும்‌ பெருமாள்‌ எழுத்து இப்படிக்கு கணக்‌ . , 


ஜே ரு வ த பட இ ௦ ந வ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1908/ 158 


மாவட்டம்‌ ; 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை : 


ட [73] 


கல்மவ்டமு: 


கன்னியாகுமரி ஆட்? ஆண்டு : ழு 

த்வாம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ ஆண்டு 646 
அகத்தீ இ. பி, 1470 
சுசிந்திரம்‌ 

ர இந்திய கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | த்‌ 
தமிழ்‌ ட்‌ ட்ட இ 
ரப ன! முன்‌ பதிப்பு : இ, தொல்‌.வெ. தொ. 
திருவிதாங்கூர்‌ மன்னர்‌ [7, பக்கம்‌ 94-96 
ஸ்ரீ வீரராம ஸ்ரீராமவர்மர்‌ ம்‌ அறியத்‌ 3 ன்‌ 
எண்‌ ர்‌ 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, செண்பகராமன்‌ மண்டபத்தின்‌, வடக்குச்‌ 
சுவர்‌ (வெளிப்பக்கம்‌). 


இருவிதாங்கூர்‌ மன்னர்‌ ஸ்ரீ வீரராம ஸ்ரீராமவர்மரான திருப்பாப்பூர்‌ மூத்த 
இருவடி, தாணுமாலையப்‌ பெருமாள்‌ கோயில்‌, செண்பக இராமன்‌ முகமண்டபத்‌ 
தில்‌ எழுத்தருளியிருந்தபோது, தென்கோட்டு சுசந்திரத்தைச்‌ சேர்ந்த கேசவன்‌ 
என்பானுக்கு ஏழு கலம்‌ விதை விதைக்கக்கூடியதான நிலங்களையும்‌, தோட்டங்‌ 
களையும்‌ நாநூறு பணத்தையும்‌ கொடையாக அளித்து, அவற்றிலிருந்து கிடைக்‌ 
கும்‌ வருமானத்தைத்‌ தனது பிறந்த நாளான இரேவதி நட்சத்திரத்தில்‌, சுசிந்‌ 
இரமுடைய நாயனார்‌ கோயில்‌, உமையம்மை நாச்சியார்‌ கோயில்‌, தென்‌ திரு 
வேங்கடமுடைய நாயனார்‌ கோயில்‌ ஆகிய கோயில்களில்‌ நிகழும்‌ விழாச்‌ செல 
விற்கும்‌, மார்கழி மாதத்தில்‌ நிகழக்கூடிய விழாச்‌ செலவிற்கும்‌, இரண்டு பிரா 
மணர்களை உணவு உண்பிப்பதற்கும்‌, தென்‌ இருவேங்கடமுடைய விண்ணவர்‌ 
எம்பெருமான்‌ கோயிலுக்கு இரண்டு நுத்தாவிளக்கு எரிப்பதற்கும்‌ ஏற்பாடுகள்‌ 
செய்ததைக்‌ குறிக்கிறது. 


1 ஹவ்‌ ஸ்ரீ கலியு.மவா௦வகிவாஒடி ௪௲ூ௱எமிஉ ன்‌ மேற்‌ சென்ற 
இடபச்சனிக்‌ கன்னி வியாழத்தில்‌ செல்லா நின்ற கொல்லம்‌ அறு 
நாற்று நாற்பத்து ஆறாமாண்டு இத்திரை மாதம்‌ பன்னிரண்‌ 
டாந்‌ இயதி உடையார்‌ தாணுவாலையப்பெருமாள்‌ கோயிலிற்‌ 
செண்பக இராமன்‌ மண்டபத்தில்‌ கீழ்ப்பேரூர்‌ ஜயஸி௦ஹனாட்டு 
இல்லத்தில்‌ ஸ்ரீ வீரராம ஸ்ரீ ராமவ£-ரான திருப்பாப்பூர்‌[மூத்த] 
இருவடி இருந்தருளிய இடம்‌ அருளிச்செயல்‌ உடையார்‌ சு9த்திர 
முடைய நயினார்‌ 


ys ல்‌ ழ்‌ ட்‌ கப கல ன தத்த 
2 கோயிலில்‌ பொதுவாள்‌ தென்கோட்டு சிவிந்திரவாதி கேசிவனுக்கு 
- : தி ட - s க க அரக்‌ அத) 
இன்னாயினாற்குப்‌, பந்தீரடி நவகத்துக்கு முன்பே காலசந்தி 


( திருப்பவும்‌ ) 


4 


5 


ம்‌ 


யாக நடக்கக்‌ கற்பித்த செண்பகராமன்‌ பூசைக்கு உடையார்‌ 
சுசந்திரமுடைய நயினாற்கும்‌ நாச்சியார்‌ உ நாச்சி 
யார்க்கும்‌ நயினார்‌ தென்திருவேங்கட விண்ணவர்‌ எம்பெருமா 
னுக்கும்‌ நமக்காரம்‌ பேர்‌ இரண்டுக்கும்‌ ஆக இவ்வகைக்கு நா 
ளொன்றுக்கு அமுதுபடி இருபத்து நானாழியும்‌ மாத வழி நம்‌ 
இரேபதிப்‌ பிறந்த நாளுக்குத்‌ தாரை 


கோரும்‌ வகைக்கு மார்கழி மாதத்தில்‌ திருநாளுக்கு நம்‌ பிறந்த 


னாள்‌ நயினார்‌ நாலாந்‌ திருநாட்‌ செலவுக்கும்‌ பிராமணர்‌ ஊட்‌ 
டுக்கும்‌ ஆக இவ்வகைப்படி நடந்து போதும்‌ வகைக்கு விட்‌ 
டுத்‌ தந்த சிவிந்திரம்‌ வேட்கைக்‌ குளத்தின்‌ கழ்‌ முதற்தரத்தில்‌ 
நிலம்‌ இருபது மாவும்‌ இவ்வகையில்‌ அமுதுபடி இருபது னாழி 
வகைக்குப்‌ பல வெஞ்சனமாக நாள்‌ ஒன்றுக்கு நெய்யமுது 
உழக்கு ஆழாக்கும்‌ தேங்காய்‌ ஒன்றும்‌ கதலிப்பழம்‌ பத்தும்‌ 
கறியமுதுக்கு வாழை 


க்காய்‌ பதினாறும்‌ மிளகு அமுது செவிடு இரண்டு அரையும்‌ இலை 


யமுது பதினாறும்‌ அடைக்காய்‌ அமுது எட்டும்‌ சாத்துப்படி 
வகைக்குச்‌ சந்தனம்‌ பலம்‌ காலும்‌ குங்குமம்‌ இடை அரைக்காலும்‌ 
பச்சைக்கற்பூரம்‌ இரண்டு மஞ்சாடியும்‌ பனிநீற்காப்பு உட்பட்ட 
வகைக்கும்‌ ஆக இவ்வசைக்குப்‌ பல விலைப்படி நாள்‌ ஒன்றுக்குப்‌ 
பணம்‌ ஓன்று ஆசு ஆண்டு ஒன்றுக்கு அதிகமுட்பட நாள்‌ முந்‌ 
நாற்று அறுபத்து அஞ்சுக்குப்‌ பணம்‌ முன்னூற்று 


அறுபத்து அஞ்சும்‌ அறுநூற்று நாற்பத்து நாலாமாண்டு ஆவணி 


மாதம்‌ முதற்தேதி முதலுக்கு நடந்து போதும்‌ வகைக்கும்‌ அறு 
நூற்று நாற்பத்து ஆருமாண்டு சித்திரை மாதம்‌ பன்னிரண்டாந்‌ 
தியதி முதலுக்கு நடந்துபோதும்படி கற்பித்த உடையார்‌ 
சசீந்திரமுடைய நயினாற்குத்‌ இருநுந்தா விளக்கு ஒன்றும்‌ 
நயினார்‌ தென்‌ திருவேங்கட விண்ணவர்‌ எம்பெருமானுக்கு த்‌ 
திருநந்தா விளக்கு ஒன்றும்‌ ஆகத்‌ இருதந்தாவிளக்கு இரண்டும்‌ 
நடத்து போதும்‌ வ 


கைக்குப்‌ பண நானூறும்‌ நிலம்‌ கலமும்‌ அக இவ்வகைக்கும்‌ 


நாளொன்றுக்குப்‌ பணம்‌ ஒன்றாகப்‌ பல வெஞ்சனமும்‌ நடந்து 
போதும்‌ வசைக்கும்‌ விட்டுத்‌ தந்த தென்னாட்டுக்‌ குறுநாட்டுக்‌ 
கடிகை பட்டினத்துப்‌ பெரிய குளத்தின்‌8ழ்‌ ஊடு பள்ளிப்பற்று 
டன்‌ கூட்டி நடந்து போதுகிற வகையில்‌ தென்கரைத்‌ தேவ 
தானம்‌ தடி ஒன்று நிலம்‌ கலமும்‌ கோதைப்‌ பள்ளம்‌ கடி ஒன்று, 
நிலம்‌ கலமும்‌ தேவர்‌ குண்டறைத்‌ தடி ஒன்று நிலம்‌ ஏழு குறு 


ணி நானாழியும்‌ தெங்கடித்‌ தேவதானம்‌ தடி ஒன்று நிலம்‌ கலமும்‌ 


பனை குண்டறை தடி ஒன்று நிலம்‌ கலமும்‌ பூவாகுடிப்பற்றில்‌ 
இத்திக்கால்‌ வட்டம்‌ தடி ஒன்று நிலம்‌ தூணிப்பதக்கு இரு நாழி 
யும்‌ விளாத்திக்கால்‌ வட்டம்‌ தடி ஒன்று நிலம்‌ ஏழுகுறுணி 
நானாழியும்‌ மேற்படி தடி ஒன்று நிலம்‌ அயுங்குறுணியில்‌ கிழக்‌ 


9 


10 


11 


கடைய நிலம்‌ பதக்கு அறுநாழியும்‌ திருதந்தா விளக்குக்கு விட்ட 
ஆலறைத்‌ தடி ஒன்று நிலம்‌ கலமும்‌ குளச்சைக்‌ கழ்கரை 


பற்றில்‌ முருக்கறை விக்கிரமன்‌ சடையன்‌ வகையாய்‌ நாம்‌ 
கைய்யாண்ட பிலாந்தோட்டத்தில்‌ மூன்றில்‌ ஒன்றும்‌ உத்தம 
பெருத்தெருவில்‌ நாலில்‌ ஒன்றும்‌ வருக்கைமா நின்ற புரை 
யிடத்தில்‌ பாதியும்‌ சக்கி குடியிருப்புப்‌ புரையிடமும்‌ ஊராளி 
குடியிருப்பில்‌ மேற்கூறும்‌ ஆக இவ்வகைப்படி உள்ள நிலம்‌ 
ஏழு கலமும்‌(ம்‌) புரையிடங்களும்‌ திருநந்தா விளக்குக்குக்‌ 
கைய்யில்‌ தந்த பணம்‌ நானூறும்‌ கைய்யாண்டு கொண்டு 





நாளொன்றுக்கு நெய்யமுது உழக்கு ஆழாக்கும்‌ தேங்காய்‌ ஒன்றும்‌ 


பழம்‌ பத்தும்‌ வாழைக்காய்‌ பதினாறும்‌ மிளசுமுது செவிடு 
இரண்டு அரையும்‌ இலையமுது பதினாறும்‌ அடைக்காயமுது 
எட்டும்‌ சாத்துப்படிக்குச்‌ சந்தனம்‌ பலம்‌ காலும்‌ குங்குமம்‌ 
இடை அரைக்காலும்‌ பச்சை கற்பூரம்‌ இடை இரண்டு மஞ்சா 


டியும்‌ பனிநீர்காப்பு உட்பட்ட வகைக்கும்‌ நாளொன்றுக்குப்‌ 
பணம்‌ ஒன்‌[றுக நட]த்திக்கொண்டு போதும்படியும்‌ திருநந்தா 


விளக்கு இரண்டும்‌ நடத்தி 
கொண்டு போதும்படியும்‌ நாளது கைய்யில்‌ தந்த பணம்‌ 
நான்நும்‌ ஆக இவ்வகைப்படி நிலம்‌ ஏழு கலமும்‌ புரையிடங்‌ 
களும்‌ பணம்‌ நானூறும்‌ கைய்யாண்டு கொண்டு பலவெஞ்சன 
வகைக்கும்‌” நாள்‌ ஒன்றுக்குப்‌ பணம்‌ ஒன்று ஆகவும்‌ திருநந்தா 
விளக்கு ' . இரண்டும்‌ நடத்திக்கொண்டும்‌ லது கொண்டு 
போதும்ப்டி கொல்லம்‌ அறுநூற்று நாற்பத்‌ ; அறாமாண்டு 
சித்திரை மாதம்‌ பன்னிரண்டாந்தியதி ற்திரத்து்‌ 6 பொது 
வாள்‌ தென்கோட்டுச்‌ சி 


த சிவிந்திரவாதி கேசவன்‌ வீட்டில்‌ நாம்‌ வீடாயிருக்க விட்டுத்தந்‌ 


நேம்‌ இன்னாள்‌ முதல்‌ இந்நிலம்‌ ஏழு கலமும்‌ புரையிடட்களும்‌ 
பணம்‌ நானூறும்‌ சந்திராதித்தவற்‌ செல்லுவதாகக்‌ கல்லிலும்‌ 
செம்பிலும்‌ வெட்டிக்‌ கையாண்டு கொண்டு செண்பகராமன்‌ 
கால சந்தி பூசைக்கு பல வெஞ்சநத்துக்கு நாள்‌ ஒன்றுச்குப்‌ 
பணம்‌ ஒன்று ஆகவும்‌(ந்‌) திருநந்தாவிளக்கு இரண்டும்‌ நடத்‌ 


இக்‌ கொண்டு போதும்படியும்‌ இப்ப்டிக்Zா இது தரவாகவும்‌ 


இப்படிக்கு இவை கணக்கு இராமன்‌ சேந்தன்‌ எழுத்து 


த. நா, தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ ! 
ஊர்‌ ; 
மொழி : 
எழுத்து 2 
அரசு : 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை ; 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 
சுசீந்திரம்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 1908/ 154 


ஆட்சி ஆண்டு : கல்‌ 

வரவாற்று ஆண்டு : கொல்லம்‌ ஆண்டு 724 
இ. பி. 1946 

இந்திய கல்வெட்டு | 

ஆண்டு அறிக்கை த்க்‌ 

முன்‌ பதிப்பு : தி. தொ. ௮. 882 1093 


ககக கல்வெட்டு | 94, 
எண்‌ ] 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, செண்பகராமன்‌ மண்டபத்தின்‌ கிழக்குச்‌ 


சுவர்‌ (வெளிப்பக்கம்‌). 


சுசீந்திரத்து நாயனார்‌ கோயில்‌ சீகாரியம்‌ செய்பவர்களும்‌, சபையில்‌ கணக்கு 
எழுதுகின்‌ றவர்களும்‌ கூடி, நாஞ்சி நாட்டு, புதுக்ரொமத்து ஈச்சுரன்‌ நம்பி 
சாமந்தனனுக்கு ஊர்க்‌ கணக்குப்‌ பிரமாணம்‌ எழுதிக்‌ கொடுத்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


1 வஹி ஸ்ரீ கொல்லம்‌ எ௱௨௰* றி மாசி மீ 0௪ உ பூறுவ பக்கி 
ஷத்து துவாதெரியு[ம்‌] சனியாட்சையும்‌ பெற்ற பூ 

2. சத்து நாள்‌ செய்த ஆதிசண்டேச்சரப்‌ பிரமாணமாவிது உடை 
யார்‌ சு£ந்திரமுடைய நயினார்‌ கோயிலில்‌ சீகாரியஞ்‌ செ 


ச வ்வாரும்‌” தவையிலே்‌ வரும்‌ கணக்கு எழுதின்‌ றவரும்‌ கூடி சன்ன 
தியில்‌ இருந்து நாஞ்சி நாட்டு புதுக்ரொமத்து ஈச்சுர 

4 ன்‌ நம்பி சாமந்தனனுக்கு ஆதிசண்டேச்சுரப்‌ பிரமாணம்‌ எழுதிக்‌ 
குடுத்த பரிசாவது நயினார்‌ தேசம்‌ அனுமகேதன நல்லூ 


5 ர்‌ உள்ளிட்ட பற்றுக்கு ஊற்‌ கணக்கும்‌ எழுதிக்கொண்டு கணக்கு 


இலக்கை பேர்வழிப்படி மாத்தால்‌ கோட்டை 


6  மாகாணியாகப்‌ பற்றிக்கொண்டு குறிக்கு எழுத்துமிடுவிதுஞ்‌ 
செய்து இம்மாற்கமே ஆச்சந்திர தாரவற்‌ சந்ததிப்‌ பிறவேச 


7 மே கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டி ஊற்கணக்கும்‌ எழுதிக்‌ 
கண[க்‌]கு இலக்கையும்‌ பூத்தோறும்‌ பற்றிக்‌ கொ 

8  ள்ளுவானாகவும்‌ மேற்படி பற்றில்‌ ஈச்சுரன்‌ காலகுட்டி பள்ளியில்‌ 
நிலத்துக்கு வெட்டி வேகரியும்‌ இஞ்சது பதிஞ்சதுமீ 





செய்வாரும்‌. 
சபையிலே. 


( திருப்பவும்‌ ) 


10 


11 


12 


138 


14 


15 


சபையிலே, 


தவிர்த்துக்‌ குடுத்து ஆதிசண்டேசரப்பிரமாணம்‌ எழுதிக்‌ குடுத்‌ 
தோம்‌ சீகாரிய செய்வாரும்‌ தவையிலே' வரும்‌ 

கணக்கு எழுதின்ற வருமோம்‌ ஈச்சுரன்‌ நம்பி சாமந்தனுக்கு இப்‌ 
படிக்கு  சீகாரியம்‌ வெள்ளிக்காட்டு நாராயணன்‌ சங்கரன்‌ 
எழுத்து 

இப்படிக்கு புத்தில்லத்து சங்கரன்‌ சங்கரன்‌ எழுத்து மடத்து சாத்‌ 
தன்‌ தாணுவன்‌ எழுத்து சோம்மாசிமங்கலத்து சந்திரன்‌ அக்கி 

ன்‌ எழுத்து புதுமாடத்து கண்ணன்‌ சிவிந்திரவாதி எழுத்து அறிசில்‌ 
அரங்கன்‌ சிவிந்திரவாதி எழுத்து கூத்தன்‌ பள்ளி ஆதிச்சன்‌ 
குத்த 

ன்‌ எழுத்து வேலியறை அஆதிச்சன்‌ சிவிந்திரவாதி எழுத்து சீவல 
மங்கலத்து சிவிந்திரவாதி சங்கரன்‌ எழுத்து முல்லமங்ஙலத்து 

சிவிந்திரவாதி தாமோதரன்‌ எழுத்து சீகாரியக்‌ கணக்கு அய்யப்‌ 
பன்‌ மாத்தாண்டன்‌ எழுத்து சீபண்டாரக்‌ கணக்கு 

திக்கெல்லாம்‌ புகழும்‌ பெருமாள்‌ எழுத்து தவைக்கணக்கு£ ஈச்சுரன்‌ 
காலகுட்டி எழுத்து 


சபை கணக்கு, 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 155 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : = 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ ஆண்டு 722 
ஊர்‌ : சுசீந்திரம்‌ கி. பி 1546 
மொழி : தமிழ்‌ இத்திய கல்வெட்டு | ன 
எழுத்து ; தமிழ்‌ ஆண்டி அறிக்னக | 
அரசு : ௮ முன்‌ பதிப்பு : தி. தொ. ௮, 18/1112 
மன்னன்‌ ; ஸ்ஸ்‌ 1 

i கல்வெட்டு 25 

J 

இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌- செண்பகராமன்‌ மண்டபத்தின்‌ இழக்குச்‌ 


சுவர்‌ (வெளிப்பக்கம்‌). 


, குறிப்புரை : சுசிந்திரமுடைய நயினார்‌ கோயிலில்‌ செண்பகராமன்‌ சந்தி பூசை நடத்துவ 
தற்கும்‌ திருவமுது அளிப்பதற்கும்‌ நிலம்‌ கொடையாக அளிக்கப்பட்டதைக்‌ 





குறிக்கிறது. 
கல்வெட்டு : 

1 ஜஹி ஸ்ரீ கொல்லம்‌ எர௨௰௨. ணி ஆடி மாதம்‌ பதினாலாந்தேதி 
அமரபக்கிளத்து ஏகாதெசியும்‌ புதனாட்சை 

2 யும்‌ உரோகிணியும்‌ இனாழால்‌ உடையார்‌ சுசீந்திரமுடைய நயினார்‌ 
கோயிலில்‌ சீகாரியம்‌ செய்யீன்‌ றவ 

8... ரம்‌ தவையிலே! வரும்‌ கணக்கு எழுதின்றவரும்‌ கூடி நயினார்‌ 
சன்னதியில்‌ இருந்து ஆதிசண்டேச்சுரப்‌ பிற 

4 மாணம்‌ எழுதிக்‌ குடுத்த பரியாவது” முறத்தானாட்டு குமரியில்‌ 
நாச்சியர்‌ குமரிப்பகவதி நாச்சியார்‌ கோயிலில்‌ 

௬] கைகோளரில்‌ நயினான்‌ மாத்தாண்டனுக்கு சண்டேச்சுரப்‌ பிற 
மாணம்‌ எழுதிக்‌ குடுத்த பரியாவது உடையார்‌ சுசீந்திர 

6 முடைய நயினாற்கு மணக்குடி தாமரைக்குளம்‌ உள்ளிட்ட பற்று 
தேசமும்‌ விட்டு தந்து செண்பகராமன்‌ 

7 சந்தி உழாபூசை* நடக்கும்படி கற்ப்பி . . .. , க்கு அமுதுபடி 
பதக்கும்‌ நாம்‌ உண்ணு கலத்தில்‌ லொதுக்கு 

1. சபையிலே, 


2. பரிசாவது. 
3 விழா பூசை, 
( இருப்பவும்‌ ) 


1. 


8 


10 


1 


72 


13 


14 


15 


16 
17 


சபையிலே, 


ம்‌ சோற்றில்‌ நாள்‌ ஒன்றுக்கு சோறுந ,.:.. 
வகைக்கு இரண்டு அஞ்சு உள்ப்பட சேரில்‌ வா 

சலில்‌ படியும்‌ விட்டு அமுதுப்படி பலகையிலி[ருப]து படி நானாழி 
யும்‌ அழந்து வைப்பிச்சு “சோறு நானாழியும்‌ கொ 


ண்டு போதும்படி கற்‌ ,..... வச்‌ சந்ததிப்‌ பிறவேசமே கல்லி 
லும்‌ செம்பிலு 

ம்‌ வெட்டி சோறு நானாழி . ......-: டி கற்ப்பித்தோம்‌ சீகா 
ரியம்‌ செய்யின்‌ றவரும்‌ தவை 

யிலே! வரும்‌ கணக்கு எழுதி ,....... மாத்தாண்டனுக்கு 
இப்படிக்கு சீகாரியம்‌ இடையர்‌ வரர்‌] 

ணத்து நாராயணன்‌ நாராயண ,..... மரைச்சேரித்‌ தேவன்‌ 
கண்டன்‌ . ...ல,, சங்க 

ரன்‌ சங்கரன்‌ எழுத்து மடத்தி , ... து சோமாசிமங்கலத்து 
சந்திரன்‌ அக்கி எழுத்து புதுமா 

டத்து பரமேச்சுரன்‌ கண்ண , ...ர்‌ எழுத்‌ . . . . ச்சன்‌ கூத்த 


ன்‌ எழுத்து வேலியறை அதி . . .... 
ங்கலத்து சிவிந்திரவாதி . . .... 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968] 1௦6 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ ; 
ஊர்‌ ; 
மொழி 2 
எழுத்து 7 
அரசு 1 


மன்னன்‌ ! 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : று 

கத்‌ ஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! கொல்லம்‌ ஆண்டு 757 
i த்தி g இ.பி. 1581 
சு£ந்திரம்‌ இந்திய கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : oe 
iz கச்‌ கல்வெட்டு | 90 

எண்‌ 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ செண்பகராமன்‌ மண்டப இழக்குச்‌ சுவர்‌. 


திருவாட்டாறு தேசத்து யச்சம்மைக்குட்டி அம்மை சுசீந்திரத்து தம்பிரானார்க்கு 
பொன்‌ குடமும்‌ தாழியும்‌ அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


ட ல ௩3 ஆ பட வு சே வு 


வேட. ஷம 
[த்‌] 


ஹி ஸ்ரீ£த்‌ கொல்லம்‌ எாடுஎ ஷ்‌ ௮ 
ற்பசி மீ ௨௰௮ உ சனியாட்சையும்‌ அனு 
ழமும்‌ பூறுவபக்கிழத்து துதிகையும்‌ 
இன்னாளால்‌ உடையார்‌ சுசீந்தரமுை 

டய நாயினாற்கு திருவாட்டாறு தேசத்து கிழக்‌ 
குக்‌ கோபுரத்திங்‌ ஙீல்‌ வீட்டில்‌ ய 
ச்சம்மைக்‌ குட்டி அம்மை கணக்கர்‌ 
களையும்‌] கோயிலில்‌ சிபண்டார காரி 
யஞ்‌ செய்வார்களையுங்‌ [கடவ] 
கும்பிரானார்‌ சுசீந்திரத்தில்‌ பொன்னி 

னால்‌ தாழியங்‌ குடமும்‌ வைச்சிது பவட 


த. நா. தொ, ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ ; 
மொழி : 


எழுத்து : 


மன்னன்‌ : 


இடம்‌ i 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி 


அகத்தீஸ்வரம்‌ 


சுந்திரம்‌ 


தமிழ்‌ 
தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 


ஆட்சி ஆண்டு : 


வரலாற்று ஆண்டு : 


இந்திய கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கொன்றையடி 


தூண்‌. 


1968 / 157 


சுமார்‌ கி.பி, 17-18-ஆம்‌ 
நூற்றாண்டு 


பன மனகன 
| 


| 2 
J 


சன்னதியின்‌ வலது பக்கத்‌ 


கொன்றைத்‌ திருக்கோயில்‌ பண்டாரப்‌ பிள்ளை காமன்‌ விக்ரெமன்‌ குடுத்த பணத்‌ 
தைக்‌ குறிக்கிறது. 


ப சே ௩3 ஆ பட ஷு ஷே மக வ 


கொன்றைத்‌ தி 


ருக்கோவில்‌ 


பண்டாரப்‌ பிள்‌ 
ளை காமன்‌ விக்கி 
ரமன்‌ குடுத்த . . 
கணக்கு சுந்தரம்‌ 
ல்லி... 


விக்கி , , 
சதாசேவை 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 | [58 


மாவட்டம்‌ ! கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! ன க 
வட்டம்‌ 1 அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு:  சமார்கி.பி, 17-18-ஆம்‌ 
. க நூற்றாண்டு 
ஊர்‌ : சுந்திரம்‌ 
, இந்திய கல்வெட்டு ] 
வதி 4 தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] ந 
ண்‌ தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ன 
அரசு : — 
கன்‌ க ஊர்க்‌ கல்வெட்டு \ 
இடம்‌ : தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கொன்றையடி சன்னதியின்‌ தெற்குப்‌ பக்கத்‌ 
தூண்‌. 


குறிப்புரை: பண்டாரப்‌ பிள்ளை காமன்‌ விக்கிரமன்‌ என்பவர்‌ இத்தரணைக்‌ கொடையாக 
அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


' கல்வெட்டு: 

பண்டாரப்‌ பிள்ளை 
காமன்‌ விக்கிரமன்‌ 
யா , லக்‌ கணக்கு 
ஆண்டார்‌ , .... ௮ 
க்குபடி செயித்த தி 
ருப்பணி சதாசே 
வை தாணுத்தூண்‌ 


3 ஜூ ரோ ஷே மே ம்கு வவ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968/ 159 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை 


கன்னியாகுமரி ஆட்‌எ ஆண்டு ! வ்‌ 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! கொல்லம்‌ ஆண்டு 720 
தமிழ்‌ இந்திய கல்வெட்டு 
மிட்‌ ஆண்டு அறிக்கை 
தமிழ 
ம fi பட்ர்கம று முன்‌ பதிப்பு : , தொல்‌. வெ, தொ. 
திருவிதாங்கூர்‌ மன்னர்‌ தி ர. பக்கம்‌ 105 
(85) 1096) 


எண்‌ 


பூதலவீர ஸ்ரீ வீரகேரளவன்‌ மர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | ஒது 
) 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, செண்பகராமன்‌ மண்டபத்தின்‌ வடக்குப்‌ 


பக்க மாடம்‌ (கிழக்குப்‌ பக்கம்‌). 


நாஞ்சி நாட்டு சு£ந்திரத்து சு£ந்திரமுடைய நயினார்‌ கோயிலில்‌ கணக்கெழுதி 

. வந்த பழைய கணக்கரையும்‌ மற்றும்‌ சிலரையும்‌ நீக்கிவிட்டுப்‌ புதிதாகக்‌ கருங்‌ 
குடி நாட்டு விசையன்குடியைச்‌ சேர்ந்த உடையான்‌ குட்டி திக்செலாம்‌ புகழும்‌ 
பெருமாள்‌ என்பவரை ஸ்ரீபண்டாரக்‌ கணக்காக நியமித்து, வழக்கப்படி 
உடைமை, சோறு, மற்றுமுள்ள சுவந்திரங்களையும்‌ அவருக்கு வழங்கியதைக்‌ 
குறிக்கிறது. 


கல்வெட்டு: 


ஹி ஸ்ரீ கொல்லம்‌ எ௱உ௰  காத்திகை 
[மீ] ௨௰எ ௨ பூறுவ பக்ஷத்து ஏகாதெ௫யும்‌ மங்‌ 
கல வாரமும்‌ பெற்ற அபப்தியின்‌ நாள்‌ செய 
துங்க நாட்டு வென்று மண்கொண்ட பூத 

லவீர சிறீ! வீரகேரளவன்மாராய னாம்‌ ௧௬ 
ங்குடி நாட்டு விசையன்குடியில்‌ உடையா 
ன்குட்டி திக்கெலாம்‌ புகழும்‌ பெருமாளுக்கு ந 
£ஞ்சினாட்டு சூழ்சீத்திரத்து உடையார்‌ சூழ்சீந்திர 
முடைய நயினார்‌ கோயிலில்‌ சீபண்டாரக்‌ ௧ 


[ல அது ௪, அதிலு இ அன அ. னதா உ ஷே மடு வூ 


ணக்குப்‌ பண்டுடையாரையும்‌ பழம்‌ பேரை 
யும்‌ தவிர்த்து நாளது முதலுக்கு மேற்படி கோயில்‌ 
சீபண்டாரக்‌ கணக்கு எழுதிக்கொண்டு பழை 


யபடி உடைமையும்‌ சோறும்‌ இதில்‌ உள்ள ௮ 


கம ஆம. வட வம 
பட மக வடு 





ஸ்ரீ என்று படிக்கவும்‌. 
( இருப்பவும்‌ ) 


14 
15 
16 
17 
18 


19 


டுக்குமதும்‌ சுவாந்திரியங்களும்‌ பற்றிக்‌ கொ 
ண்டு இத்தரவு பிடிபாடாக ஆசந்திரதாரவற்‌ 
சந்ததிப்‌ பிறவேசமே கல்லிலும்‌ செம்பிலும்‌ 
வெட்டி கையாண்டு கொள்ளும்‌/ படி ப] 
ஈற்க இற்படிக்கு கணக்கு திருவேங்கடத்தப்ப 
ன்‌ எழுத்து 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968/ 160 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : க 
வட்டம்‌ . அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ ஆண்டு 404 
2 
ல சந்இிரம்‌ தி பி 1228 
மொழி : தமிழ்‌ இந்திய கல்வெட்டு ] 
்‌ த ண்டு அறிக்‌ அனு 
படக தமிழ்‌ ஆ றிக்சை ] 
அரசு : க ட முன்‌ பதிப்பு : தி, தொ. ௮. 2/1105 
மன்னன்‌ ; தட 1 
ஊர்க்‌ கல்வெட்டு | 
மு | 30 
இடம்‌ . தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, செண்பகராமன்‌ மண்டபத்தின்‌ மேற்குப்‌ 
பக்கச்‌ சுவர்‌ (உட்பக்கம்‌). 
குறிப்புரை: கோயிற்‌ சொத்துக்கள்‌ அனைத்தையும்‌ கோயிற்‌ சபையே அனுபவிக்க வேண்டும்‌ 


என்றும்‌, கோயில்‌ நிலங்களை யாரேனும்‌ ஒருவர்‌ பிறரொருவரிடத்தில்‌ அடகு வைத்‌ 
தாலோ அல்லது விற்றாலோ பந்நிரு கழஞ்சே யஞ்சு காணம்‌ தண்டம்‌ செலுத்த 
வேண்டும்‌ என்றும்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


1 வாவி ஸ்ரீ கொல்ல[ம்‌] ௪௱௩ மாண்டின்‌ எதிராமாண்டு கன்னி 
நாயிறு முதல்‌ நங்‌ சீழ்கரை வ,ஊஸோமமும்‌! 

2 மஏஹமடைஞ்ஞ எட்டுக்‌ கூருயெடத்து மடமும்‌ மாடமும்‌ ஹம்‌ 
அடைவொன்றும்‌ வேலியறையும்‌ நாளை 

3 றயும்‌ ஸோமாஸிமங்கலமும்‌ 2ஊஹம்‌* அடைவொன்றும்‌ கீழ்‌சரி 
யும்‌ முல்லைமங்கலமும்‌ அறசிலும்‌ ஏ ஹமடைவொன்‌ 

4 றும்‌ புத்தில்லமுங்‌ கூத்தன்‌ பள்ளியும்‌ [வெந்நித்‌] தோட்டமும்‌ 
அடைவொன்றும்‌ கரும்பனையும்‌ மாடச்சேரியும்‌ சூகுழியும்‌ 


5 மரமடைவொன்றும்‌ பெரும்பிலாக்‌ காடும்‌ ஸ்ரீவல்லமங்கலமும்‌ 
வடசேரியும்‌ ௦) ஹமடைவொன்றும்‌ புது 

6 மாடத்து ம்ஹும்‌ ரெண்டடைவாக இவ்வடைவு எட்டுக்‌ கூறு 
யெடுத்து ஸ.. . . . ஞ்சும்‌ வைத்து ஆறொன்றும்‌ அறுநா 

7 மியும்‌ உட்பட வடர ஆவல்‌ அனுபவிப்பாராகவும்‌ இப்படி அனுப 


விக்குமிடத்து இமராமத்தில்‌ பாமாயிகாரம்‌ உள்ளவாள்‌ 





1 ப்ரஹ்மஸோமமும்‌. 
2. க்ருஹம்‌. 
( இருப்பவும்‌ ) 


10 


il 


12 


13 


14 


கன்றி [மேவு]ற வொற்றியும்‌ விலையும்‌ கொடாப்‌ போமாகவுங்‌ 
கொடுப்பாருளராகில்‌ அன்றாடு ஸ்ரமிக்குப்‌ பந்திரு க 

ழஞ்சே யஞ்சு காணம்‌ பொன்‌ 2ண்டமும்‌ வைச்சு விற்‌ நவ்‌. 
ஸோமம்‌ ஸலைப்‌ பொதுவாவிதாகவும்‌ இவ்வடை 9 ்‌ 

வட்டிலும்‌ அடைவுகளில்‌ இன்றொள்ள ஆள்‌ எண்ணி ஆளோகரி 
அச்சும்‌ வைச்சு ஆளோகரி பகுத்துக்‌ கொள்வாராகவு 

ம்‌ இவ்வடைவு எட்டிலும்‌ அடைவுகளில்‌ அன்றன்று மூத்தவர்கள்‌ 
மஹாஸலைக்கமைஞ்சு கூட்டங்‌ கூடி மாமகா 

ரியமும்‌ மே.வகாரியமுஞ்‌ செய்வாராகவும்‌ இவ்வெண்மரையுங்‌ 
கூடாதே காரியஞ்‌ செய்யாயோமாகவும்‌ இம்மடமும்‌ ம 

ஈடமும்‌ அடையொன் றிலேத்‌ தங்களிடை எட்டொன்றிலும்‌ பத்‌ 
தொன்று கொண்டு தங்களிடைச்‌ சாந்ந ஜநம்‌ 

இவிடை கூடி யிருக்கின்றவாள்க்குப்‌ பகுத்து கொடுப்பாராகவும்‌ 
இவ்வண்ணமே கல்‌ வெட்டுமாறு ஸலையெ 

ட பெருமக்கள்‌ அருளிச்‌ செய்ய கல்வெட்டினென்‌ பதினெட்டு 
நாட்டார்‌ கல்மாணிக்கமான ஸ்ரீபற்மனால ஆசாரி எழுத்து 


த. நா, தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ ; 


மொழி : 


எழுத்து : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 
சுசீந்திரம்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 

சோழர்‌ 


கேரளன்‌ விக்கிரமசோழதேவர்‌ 


தொடர்‌ எண்‌ : 


ஆட்சி ஆண்டு : 
வரலாற்று ஆண்டு 1 


இந்திய சுல்வெட்டு | 
ஆண்டு அறிக்கை 
முன்‌ பதிப்பு : 


எண்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு | 


1968 | 161 


கொல்லம்‌ ஆண்டு 310 
தி. பி. 1194 


91 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, செண்பகராமன்‌ மண்டபத்தின்‌ மேற்குப்‌ 


பக்கச்‌ சுவர்‌ (வெளிப்பக்கம்‌). 


கேரளன்‌ விக்ரெமசோழதேவர்‌ சு£ந்திரமுடைய நாயனாற்கு மந்திர போனகம்‌, 
படைப்பதற்காக எழுபத்தொரு அச்சு வழங்கியதைக்‌ குறிக்றெது. 


கல்வெட்டு : 


1 ஜவ? ஸ்ரீ கொல்ல[ம்‌] ௩௱௧௰ ஆ மாண்டு மிதுன ஞாயிறுக்கு 
சென்ற வியாழந்‌ இருவாதிரை இ 
8... ந்நாளால்‌ கேரளன்‌ விக்கரமசோழதேவன்‌ நாஞ்ச நாட்டு சுசீணி 
ரமான சுனரசோழச்ச துவே-தி 


3 மங்கலத்து உடையார்‌ சுசீந்திரமுடைய நா[ய]னாற்கு மந்திரலோ 
னகமாக நாள்‌ ௧ க்கு நானாழி யுரி 

4 அமுர்துபடி செல்வதாகக்‌ கற்பிச்சி கன்னு கோதேத அச்சு! 
சமக இவ்வச்சு எழுபத்தொன்று ட்சேரி பரே 


ச்‌ மச்சுவரன்‌ கேசவனும்‌ கீட்சேரி பரமேச்சுவரன்‌ புருஷோத்தமனும்‌. 
கீட்சேரிக்‌ கேசவன்‌ சேந்தனும்‌ இ 


6 ம்‌ மூவர்‌ பக்கலும்‌ நான்‌ உழவொற்றி கொண்ட தேவதானம்‌ 


தென்பறக்கை நிலம்‌ ஆறுமாவின்‌ மேலும்‌ 


7 உழவொற்றியாலும்‌ புறக்க , 


நான்‌ கொடுத்தமையால்‌ இவ்‌ 





இது ஒரு வகை நாணயம்‌. 


. ளஎலங்‌ கொண்டும்‌ 


. த்தாலும்‌ அச்சு எழுபத்தொன்றும்‌ 





( திருப்பவும்‌ ) 


, .. , ஹோனகமாக நாள்‌ ஒன்றுக்கு நானாழியுரி அமிர்து செலு 
. . , , [சாறு] கேசவதேவர்‌ திரு 

நந்தாவனம்‌ செய்யுமிவன்கு கொடுத்து திருநகாவனமுஞ்‌ செய்து 
திருமாலையும்‌ பன்னி 

ரண்டு சாத்தி இப்படி சந்திராதித்தியவற்‌ செல்வதானமக்கு 
ஸலை[யு]ம்‌ பெருமக்கள்‌ அருளிச்‌ செய்ய கல்வெ 

ட்டின தருவன்‌ தேவனை [மும்மடி சுரைசோழன்‌ ] எழுத்து 


த, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 162 


மாவட்டம்‌ ; 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து ; 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு: 


கன்னியாகுமரி: ஆட்சி ஆண்டு : — 

அகத்தீஸ்வரம்‌ கலி ஆண்டு [45]84 
க , வரலாற்று ஆண்டு ; கொல்லம்‌ ஆண்டு 659 

சுசீந்திரம்‌ இ. பி, 1483 

தமிழ்‌ இந்திய கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை து 

இருவிதாங்கூர்‌ மன்னர்‌ மூன்‌ பதிப்பு : இ, தொ. ௮. 67/ 1092 

ஆதித்தவர்மரான செயதுங்க ஊர்க்‌ கல்வெட்டு 32 

நாட்டு மூத்தத்திருவடி - எண்‌ 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, செண்பகராமன்‌ மண்டபத்தின்‌, தெற்குப்‌ 
பக்கச்‌ சுவர்‌ (வெளிப்‌ பக்கம்‌). 


மன்னர்‌ ஆதித்தவர்மர்‌, திருக்குறுங்குடியைச்‌ சார்ந்த செண்பகராமச்‌ சதுர்வேதி 
மங்கலத்து அய்யன்‌ குட்டி வீட்டில்‌ அமர்ந்திருந்த போது, பதினெட்டு நாட்டிலும்‌ 
உள்ள நிலங்களின்‌ மீது விதிக்கப்பட்டிருந்த நாட்டு வாடகை, திருப்பரப்பூர்‌ மூப்பு 
போன்றவை உட்பட்ட இரக்ஷாபோகம்‌ என்ற வரியைத்‌ தவிர்த்து ஆணைப்‌ பிறப்‌ 
பித்ததைக்‌ குறிக்றெது, 


1 ட [நூ]ற்று எண்பத்து நாலின்‌ மேற்‌ செல்லா நின்ற கொல்லம்‌ 
கூரா ரும௯ றி மாசி மீ ௦௪ ௨ பூறுவ பக்ஷத்து திறயோதெசி 
யும்‌ சோமவாரமும்‌ பெற்ற பூசத்து நாள்‌ ஆதித்தவன்மரான 
செயதுங்க னாட்டு மூத்த திருவடி இருந்தருளிய இடமும்‌ இவர்‌ 

2... டி இருந்தருளிய இடமும்‌ பிற தர்தம்‌ செய்தருளின இருமுகத்‌ 
இன்படி அருளிச்செயல்‌ பன்றி வாய்க்காலுக்கு கிழக்கு வைப்‌ 
பாற்றுக்கு தெற்கு கல்லுக்கு கிழக்கு கடலுக்கு மேற்கு உள்ள 
பதினெட்டு நாட்டிலும்‌ நாடு வாடகை திருப்பரப்பூர்‌ மூப்பு 
திருப்பரப்பூர்‌ இளமுறை 

2 . உட்பட்ட இலக்க£போக வகையும்‌ அம்மை கோயில்‌ இருந்‌ 
தருளிய இடத்தார்‌ மார பண்டாரத்தில்‌ நின்றும்‌ கேட்டுவித்துக்‌ 

்‌ கொண்ட இலக்ஷ£போக வகையும்‌ சிறைவாய்த்‌ தொரூபத்தி 
லும்‌ இளமுறையிலும்‌ உள்ள இலக்ஷ£போக வகையும்‌ அம்மை 
கோயில்‌ ்‌ 

4 ... த்துக்‌ கொண்ட லக்ஷ£போக வகையும்‌ ஆக இவ்வகையா 
யுள்ள இலக்ஷாபோகங்களும்‌ தவிற்து முன்னாள்‌ ௯௫௯ ணா 


( திருப்பவும்‌ ) 


10 


ஆவணி மீ” 0௨ ௨ நாமும்‌ நம்முடைய ஆடிகணமாரும்‌ தந்த 
தரவின்படியே ஆசந்திர தாரவற்‌ சந்ததிப்‌ பிரவேசமே இலக்ஷா 
போகம்‌ கொள்ளாத வண்ணம்‌ 
., பாடாகக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்ளும்படி 
அறுநூற்று அன்பத்து ஒன்பதாமாண்டு மாசி மாதம்‌ பதினாலாந்‌ 
இயதி இருக்குறுங்குடியில்‌ செண்பகராமச்‌ சதுற்வேதிமங்க 
லத்து அய்யன்குட்டி வீட்டில்‌ நாம்‌ வீடாயிருக்க கற்பித்த 
மைக்கு இது தரவாகும்‌ இப்படிக்கு கணக்கு 

[3த]வச்சிலை பெருமாள்‌ எழுத்து ௨ ஷஹி ஸ்ரீ அருளிச்செயல்‌ 
பன்றி வாய்க்காலுக்கு ழக்கு வைப்பாற்றுக்கு தெற்கு கல்‌ 
லுக்கு கிழக்கு கடலுக்கு மேற்கு உ[ள்ள பதி]னெட்டு நாட்டுக்‌ 
கும்‌ தன்பொருணைக்கரை நாட்டாற்றங்கரை பக்கற்‌ , ற்றங்கரை 
தென்கரை நாடு [அ]முதகுண வளநாடு மானவீர வளநாடு 


டி நாடு உள்ளிட்ட பற்றுக்களில்‌ ஊர்‌ துப்பரவு நிலத்துக்கு 
முன்னாள்‌ ஈரடுமள இ நாம்‌ கொண்டு போதும்‌ கடமையில்‌ 
கார்‌ பயிர்‌ நிலத்துக்கு மாத்தால்‌ கோட்டை ஒன்றாகவும்‌ ஒரு 
பூவுக்கு மாத்தால்‌ கோட்டை ஒன்றாகவும்‌ தாளடிக்கு மாத்தால்‌ 
கோட்டை அரையாகவும்‌ மேற்படி ஆண்டு பசானம்‌ 


. படியும்‌ தன்‌ தானுற்பத்தி தான்‌ தன்‌ கையாளும்‌ படியும்‌ பேர்‌ 
நிறுவாகம்‌ தவிற்த்து வாழ்‌ பேர்‌ கையாளும்‌ படியும்‌ வடகரை 
மாப்பணத்துக்கும்‌ பணவடைப்பற்று வகையிலுக்‌ குறைத்‌ 
துத்‌ தந்த வகையும்‌ தெண்டம்‌ கொள்ளாத படியும்‌ சவைக்‌ 
கணக்கு ஊற்‌ கணக்கு கரணக்‌ கை 


மாரும்‌ அறுநூற்று அன்பத்தொன்பதா மாண்டு ஆவணி 
௨ ௨ தந்த தரவின்‌ படியே ஆசந்திரதணவற்‌ சந்ததி பிற 
வேசமே கல்லிலு(ல)ம்‌ செம்பி லும்‌ வெட்டிக்கொண்டு கடமையும்‌ 


இறுத்துப்‌ போதும்படி அறுநாற்று- அன்பத்தொன்பதா 


மாண்டு மாச) 


- . . [செண்பகராமச்‌] சதுறுவேதி மங்கலத்து அய்யன்குட்டி வீட்‌ 
டில்‌ நாம்‌ வீடாயிருக்க கற்பித்தமைக்கு இப்படிக்கு இவகைக்‌ 
கணக்கு ம[யி]லேறும்‌ பெருமாள்‌ எழுத்து இப்படிக்கு தேவச்சிலை 
பெருமாள்‌ எழுத்து திரும திள்‌ திருமடபளி திருக்குளம்‌ 


செண்பகராமன்‌ மண்டபம்‌ செயித இப[ப்ப]டிக்கு 


த. நா, தொ. ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌: 1968 | 163 


மாவட்டம்‌ 1॥ கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 7 பட 
A . ட ப்‌ வரலாற்று ஆண்டு 1 கொல்லம்‌ ஆண்டு 745 
௮ல்‌ அகத்திஸ்வரம்‌ இ.பி 1569 
க்‌ சுசீந்திரம்‌ இந்திய கல்வெட்டு 1. 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து ! தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தி. தொ. ௮, 69/1092 
ந பத்ம " 
அரக | = ஊர்க்‌ கல்வேட்டு 
ays ட 33 
மன்னன்‌ | மட J 
இடம்‌ :  தாணுமாலயப்பெருமாள்‌ கோயில்‌, செண்பகராமன்‌ மண்டபத்தின்‌ தெற்குப்‌ 


பக்கச்‌ சுவர்‌ (உட்பக்கம்‌). 


குதிப்புரை : மலைமண்டலத்துத்‌ இருவட்டாற்றைச்‌ சேர்ந்த தம்பி ஆதிச்சன்‌ ஆதிச்சன்‌ என்ப 
வரைத்‌ இக்கெலாம்‌ புகழும்‌ பெருமாளுக்குப்‌! பிறகு ஸ்ரீபண்டாரக்‌ கணக்கராக 
நியமித்து அவருக்கு சோறும்‌, உடையும்‌, மற்றும்‌ உள்ள சுவாந்திரியங்களும்‌ 
அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு ; 


ஷஹி ஸ்ரீ கொல்லம்‌ ௭௱௪௰௫ ஷ்‌ இடப 
ஞாயறு ௨௰௮ ௨ சென்ற வியாழ வாட்ச்சை 
யும்‌ அவிட்டமும்‌ அமரபக்ஷத்து சஷ்ட்டியும்‌ 
இன்னாளால்‌ உடையார்‌ சிவிந்திரமுடைய நயினார்‌ 
கோயிலில்‌ சிகாரியம்‌ [செய்‌]யின்‌ றவரும்‌ தவை? 
[யி]லே வரும்‌ கணக்கு எழுஇன்றவரும்‌ கூடி ௪ 
ன்னதியில்‌ இருந்து மலைமண்டலத்து திருவாட்டா 
று தேசத்து தம்பி ஆதிச்சன்‌ ஆதிச்சன்னு ஆதி 
சண்டேச்சுர பிறமாணம்‌ எழுதிக்‌ கொடுத்த 


வ MODAN 





i. இவ்வூர்க்‌ கல்வெட்டு எண்‌ 29 இல்‌ திக்கெலாம்‌ புகழும்‌ பெருமாள்‌ ஸ்ரீபண்டாரக்‌ கணக்கராக 
நியமிக்கப்‌ பெற்றதைக்‌ குறிக்கிறது. ஆனால்‌ ஊர்‌. ௧. எண்‌ 29 இன்‌ மூலம்‌ அவன்‌ சரியாகக்‌ கணக்கு எழுதாது போய்‌ 
விட்டானென்றும்‌; பின்னர்‌ அவன்‌ மகன்‌ தாணுவாலையப்‌ பெருமாளை நியமித்து அவனும்‌ அவ்வாறே சென்று விட்டா 
னென்றும்‌; அதன்‌ பின்னர்தான்‌ இங்கு குறிக்கப்பெறும்‌ தம்பி ஆதிச்சன்‌ ஆதிச்சன்‌ என்பான்‌ நியமிக்கப்‌ பெற்றான்‌ 
என்றும்‌ தெரிய வருகிறது. 

2. சபை. 


(இருப்பவும்‌ ) 


பரிசாவது உடையார்‌ சிவிந்திரமுடைய நயி 

னார்‌ கோயிலில்‌ சீபண்டாரக்‌ கணக்கின்னு 

கருங்குடி னாட்டில்‌ விசையன்குடில்‌ உடையா 

ன்குட்டி திக்கெல்லாம்‌ புகழும்‌ பெருமாளுக்கு மூன்‌ 

எ. , , இ காத்திகை மீ ௨௰எ உ கொடுத்த தரகின்‌ 
படியும்‌ டை ௫ மார்கழி [மீ] 0௪ ௨ கொடுத்த சத்தி 
முகத்தின்‌ படியும்‌ [எழுதிக்‌]? கொடுத்த சண்டேச்சுர பி 
றமாணத்தின்‌ படியும்‌ மேற்படியான்‌ கணக்கு ௭ 
முதியாவிச்சு போந்த வண்ணமே அவன்றெ 

டமகன்‌ தாணுவாலையப்‌ பெருமாள்‌ பழையப்‌ 

டியே யாவிச்சு போந்த இடத்து மேற்படியான்‌ 

தம்பி ஆதிச்சன்‌ ஆதிச்சன்னு மேற்படி வகைபடி 
[ய்‌]ஓளதாகும்‌ சத்திமுகமும்‌ சண்டேச்சுரப்‌ பிற 
மாணமும்‌ ஆக ஓலை மூன்றும்‌ எ௱சும௫ ஸ்‌ பங்கூனி மீ” 
ம“ ௨ கொடுத்த ஆசந்திரதாரமே சந்ததிப்‌ பிறவே 
சமே யாவிச்சுக்‌ கொள்ளுமாறும்‌ கற்பிச்சு மேற்படி 
யான்‌ வாயோலை கொடுக்கையில்‌ அதின்படியே தம்‌ 

பி ஆதிச்சன்‌ ஆதிச்சன்‌ பண்டார கணக்கும்‌ எழுதி 9 
காண்டு உடமையும்‌ சோறும்‌ அடுக்குமதும்‌ தாரை சங்‌ 
கால்‌ அவிழேகங்ஙளில்‌ அடுக்குமதும்‌ மற்றும்‌ ஒள்ள சு 
வாந்திரியங்களும்‌ பழையபடியே பற்றிக்‌ கொண்‌ 

டு ஆசந்திரதாரமே சந்ததிப்‌ பிறவேசமே கல்லிலு 

ம்‌ செம்பிலும்‌ வெட்டிவிச்சு கணக்கும்‌ எழுதி கொ 

ண்டு உடைமையும்‌ சோறும்‌ போதரவும்‌ பற்றிக்‌ கெ 
ஈள்ளுமாறும்‌ மேற்படியான்‌ உழவு சிவிந்திர பற்றில்‌ 
தம்பி ஆஇுச்சன்‌ ஆதிச்சன்‌ புள்ளியில்‌ நிலத்துக்கு 
வட்டி வேகரியும்‌ இஞ்சது பதிஞ்சது தவிர்த்து கொடு 
த்தோம்‌ சீகாரீயம்‌ செய்யின்றவரும்‌ தவையிலே வ 

ரும்‌ கணக்கு எழுஇனவரும்‌ மேற்படி தம்பி ஆதிச்சன்‌ 
ஆதிச்சன்‌ [இப்படிக்கு] கோரியம்‌ கேரளச்சேரி 
நாராயணன்‌ மூ[த்‌]தவன்‌ எழுத்து புத்தி[ல்‌]லத்‌ 

து சங்கரன்‌ சேந்தன்‌ எழுத்து மடத்துச்‌ 

சாத்தன்‌ தாணு[வ]ன்‌ எழுத்து 





3. 


இச்சொல்‌ குறி ஒன்றினால்‌ காட்டப்‌ பெற்றுள்ளது. 


த்‌. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ :- 1968 / 164 


மாவட்டம்‌ ; 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 


எழுத்து : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு : _— 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ ஆண்டு 716 
ன்‌ 5 தி. பி. 1540 

சுசீந்திரம்‌ 
தமிழ்‌ இத்திய கல்வெட்டு ஸ்‌ 

ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ அதிஸ்ட 5 இ. தொல்‌. ௮. 70/1092 

: .தொல்‌. ௮, 

இருவிதாங்கூர்‌ மன்னர்‌ து eS 
சகலகலை மார்த்தாண்டவர்மர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ்‌ த 

எண்‌ 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, செண்பகராமன்‌ மண்டபத்தின்‌ தெற்குச்‌ 
சுவர்‌ (மேற்குப்‌ பக்கம்‌). 


சுச£ந்திரமுடைய நாயனார்‌ கோயில்‌, ஸ்ரீ பண்டாரக்‌ காரியஞ்‌ செய்பவர்கள்‌, சகல 
கலை மார்த்தாண்டவர்மராகிய சிறைவாய்‌ மூத்தத்‌ திருவடிகளிடம்‌ சென்று, 
கோயில்‌ தேவதான நிலங்களுக்குத்‌ தண்ணீர்ப்‌ பாயாது தரிசாகக்‌ மடெந்தமை 
யால்‌, கோயில்‌ பூசைகள்‌ நடவாது சங்கடம்‌ ஏற்பட்டது என்று கூறவே அந்நிலங்‌ 
களுக்குத்‌ தண்ணீர்‌ பாய வேண்டும்‌ என்று அரசர்‌ ஆணைப்‌ பிறப்பித்ததைக்‌ குறிக்‌ 


கிறது. 


ஞ்‌ ஜே ௩3 ஜே ளவு கு வ 


நவ வ்‌ மு கவ வவ! 
ஷே டே ட்டு வ வு 


வாவி ஸ்ரீ கொல்லம்‌ எரம௯ ௫ 

ஆனி மீ ௯ ௨ பூறுவ பக்ஷத்து திறையோதெரியும்‌ 
இங்களாட்ச்சையும்‌ பெற்ற அனிஷத்து நாள்‌ 
உடையார்‌ சுசீந்திரம்‌ உடைய நயினார்க்கு நா 

ஞ்சி னாட்டு தேரான அழகியசோழநல்லூரில்‌ 
தேர்க்குளத்தின்‌ கீழ்‌ கன்னடியகுலைகாற 

ன்‌ மடைப்போக்கில்‌ தேவதான நிலம்‌ 

ஈ௱௰௨ மாவுக்கு மேற்படி பற்றில்‌ நின்ற துரக்காறா 
தண்ணீர்‌ குடாமல்‌ நிலமது தரிசு கிடந்து போ 
கையில்‌ பூசைக்கு சங்கடம்‌ வருகை கொ 

ண்டு மேற்படி கோயில்‌ சீபண்டாரக்‌ காரிய 

ம்‌ செய்வார்கள்‌ சென்று நயினார்‌ சகலகலை 
மாத்தாண்டவன்மராய சிறவாய்மூத்த திருவடி 
இருந்தருளிய இடத்தின்‌ பண்டாரத்திலைக்கு 


( திருப்பவும்‌ ) 


15 
16 
17 
18 
19 
20 
21 

22 

2d 
24 

25 
26 
27 
28 
29 
90 
91 
92 
93 


விண்ணப்பம்‌ செய்த [இனத்தில்‌] நம்முடை - 

ய பற்றுக்கு ஒத்த வண்ணம்‌ நயினார்‌ தேவதான 

த்துக்கு தண்ணீர்‌ பாயவேணும்‌ என்று திருவு - 

ளம்‌ பற்றி அருளி அந்த மடைப்‌ போக்கில்‌ நயினார்‌ 
தேவதானம்‌ நிலம்‌ நூற்று இருபது மாவும்‌ நீக்கி உள்ள 
நிலமும்‌ எழுதிக்‌ கண்ட இடத்தில்‌ பெரும்‌ பற்றில்‌ நி 


லம்‌ இரு கூறும்‌ தேவதான நிலம்‌ ஈ௨௰ மாவுக்கு ஒரு கூறு 


அகவும்‌ கற்பித்து ஆக இவ்வகைப்படி முறைக்‌ கொ 

ட்டி தண்ணீர்‌ பாச்சக்‌ கொள்ளுமாறு திருவுளம்‌ பற்றி 
அருளி மேற்படி மடையில்‌ தோரணத்திலும்‌ மேற்படி 
கோயிலிலும்‌ கல்லில்‌ வெட்டிக்‌ குடுக்கும்‌ படியும்‌ 

கற்பித்து ஆனைவாள்‌ ஆக கோயில்ப்பேறை சங்கரன்‌ 
கேரளனும்‌ நென்மேனித்‌ துப்பன்‌ சூரியனும்‌ மேற்படி 
பற்றில்‌ ஆச்சினை கண்டன்‌ இரவியும்‌ கணக்கு 

ஈச்சுரன்‌ பாப்பனும்‌ மேற்ப்படி இக்கெல்லாம்‌ புகழும்‌ 
பெருமாளையும்‌ கற்பித்து நடக்குமாறு கல்லிலும்‌ 
செம்பிலும்‌ வெட்டி இவ்வண்ணமே மூன்று 

நாளில்‌ ஒரு நாள்‌ தேவதாந நிலம்‌ ஈ௨௰ மாவுக்கு நயிநார்‌ 
ஆனைவாள்‌ ஆக [வயிராவி]மார்‌ சென்று தண்ணீர்‌ பா . . 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968] (65 


மாவட்டம்‌ ! 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி 7 
எழுத்து £ 
அரசு ॥ 


மன்னன்‌ ! 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 28-ஆம்‌ ஆண்டு 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 7 கி பி, 1450 
சுசீந்திரம்‌ 
த்க்‌ இந்திய கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : இ, தொல்‌. வெ. தொ. 
பாண்டியர்‌ 1, பக்கம்‌ 281 
பராக்கிரமபாண்டியன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | ல்‌ 
3 
எண்‌ 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ செண்பகராமன்‌ மண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌, 


பராக்கிரம பாண்டியன்‌ தனது பிறந்த நட்சத்திரமான மிருக சீருஷ நட்சத்திரத்‌ 
தன்று தனது பெயரால்‌ பராக்ரெம பாண்டியன்‌ சந்தியை இக்கோயிலில்‌ ஏற்‌ 
படுத்தி அதற்கு நிலம்‌ அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


| ஹரி . , ஷஹி ஸ்ரீ சோசதிவைவன்மரான திறிபுவன சக்கிறவத்தி 
கள்‌ சிறி பிழுக்கிறம பாண்டிய தேவற்கு ஆண்டு இ 

2 ருபத்து எட்டாவது மேட ஞ[ஈ]யறு இருபதாந்‌ தெயதியும்‌ பூறுவ 
பக்கிழத்து திறிதியையும்‌ பெற்ற நம்மு 

9 டைய பிறந்த நாளான மிருகசருஷத்து நாள்‌ நாஞ்சி ஸட்டுச்‌ 
சிவிந்திரத்து உடையார்‌ சிவீந்திரமு 

4 டைய நயினாற்கு நாம்‌ கற்பித்த பராக்கிறமன்‌ பாண்டியன்‌ 
சந்தி பூசைக்கு நாளொன்று 

5 க்கு பூசைக்கு அமுதுபடி பதக்கு நானாழிக்கும்‌ திருமாலை திருப்‌ 
பருவட்டம்‌ சாத்துப்படி. திருவிளக்கு 

6 எண்ணை நெய்அமுது கறிஅமுது தேங்காய்‌அழுது உப்புஅமுது 
மிளகு௮முது உள்ப்பட்டியல்‌ நெ/த்தியங்களுக்கும்‌ வானவ] 


7 ன்‌ நாட்டு பஞ்சாற்றிங்கரைல்‌ போக்கு செங்களக்குறிச்சயான 
சுந்தரபாண்டியன்‌ நல்லூரில்‌ வெகாமசு[ந்தரிக்‌ குளத்த கீழ்‌ இரு 
பத்தெ] 

8 ட்டாவது பீசான முதலுக்கு நாம்‌ தேவதானமாக விட்ட நிலம்‌ 


முப்பது மாவுக்கு அதிகாரி கடைக்கூட்டயிட்டு வரக்‌[காட்டி 
(வ்)ன கற்றடிப்படி ௮ ங்‌] 


(இரு ப்பவூம்‌.] 


10 


11 


12 


13 


14 


16 


17 


௯௮ ஊடு நின்றும்‌ ௯ க்கு இ க்ஸ்‌ ஈப வும்‌ இன்‌ கிழக்கு! ௯ கப்‌ 
பிடார விளாகத்துக்கு கிழக்கு தடி ஒன்று நிலம்‌ காணியும்‌ 
[தென்‌ கிழக்கு தடி இரண்டு நிலம்‌ அரை] 

மாவும்‌ தென்‌ கிழக்கு தடி அஞ்சு நிலம்‌ அரை மாவும்‌ இதன்‌ 
கிழக்கு தடி இரண்டு நிலம்‌ அரை மாவும்‌ இதன்‌ கிழக்கு தடி. 
ஒன்று நிலம்‌ காணி/யும்‌ இதன்‌ கிழக்கு தடி அஞ்சு நிலம்‌ ஓ] 

௬ மாவும்‌ இதன்‌ கிழக்கு தடி மூன்று நிலம்‌ ஒரு மாவும்‌ இதன்‌ 
தக்கு தடி லை நிலம்‌ மாகாணியும்‌ இதன்‌ கிழக்கு தடி நாலு 
நிலம்‌ ஒரு மாவும்‌ தென்‌ கி[ழக்கு தடி இரண்டு நிலம்‌ அரை 
மா] 

வும்‌ தென்‌ கிழக்கு தடி எட்டு நிலம்‌ ஒரு மாவரையும்‌ இதன்‌ 
கிழக்கு தடி ந[£]லு நிலம்‌ மாகாணியும்‌ இதன்‌ நெக்கு தடி 
ஒன்று நிலம்‌ முக்கா[ணியும்‌ இதன்‌ கிழக்கு தடி ஒன்று நில[ம்‌] 

காணி அரைக்காணியும்‌ இதன்‌ கிழக்கு தடி ஓன்று நிலம்‌ அரைக்‌ 
காணியும்‌ இ[த]ன்‌ கிழக்கு தடி ஒன்று நிலம்‌ காணி அரைக்‌ 
காணியும்‌ தென்‌ ழக்கு தடி நாலும்‌ நிலம்‌ ஒரு மாவ] 

[ரையும்‌] இதன்‌ கிழக்கு மூன்‌ றிலொன்‌ நில்‌(ல்‌) பற்று நிலம்‌ [முக்‌] 
காணி அரைக்காணியும்‌ தென்‌ கிழக்கு தடி ஆறு மூன்றில்‌ ஒன்‌ 
றில்‌ [பற்று நிலம்‌ முக்காணியும்‌ இதன்‌ கி] 

ழக்கு தடி [மூன்று மூன்றிலொன்றில்‌ பற்று நிலம்‌ காணியும்‌ 
எட்டாங்‌ கண்ணாறு மேற்கு நின்றும்‌ தடி இரண்டு மூன்றில்‌ 
ஒன்றில்‌ பற்று நில[ம்‌ செட்டி குளம்‌ முதல்‌ கண்ணாறு] 

கிழக்கு தடி அஞ்சு நிலம்‌ ஒரு மாவும்‌ தென்‌ இிழக்‌ ( 

ல்‌ டச்‌! ட லகு தடி 
இரண்டு நிலம்‌ முக்காணியும்‌ [தன்‌ கிழக்கு தடி மூன்று நிலம்‌ 
காணி அரைக்காணி [ரிட௯க௩ லபும்‌ இதன்‌ கிழக்கு] 

மேற்கு நின்றும்‌ தடி மூன்று நிலம்‌ மாகாணி அரைக்கா ணிக்கு 
ழக்கு தடி மூன்று நிலம்‌ மாகாணியும்‌ ௯சயும்‌ தென்‌ ழக்கு 

உபயம்‌ இன்‌ . , 

௩கூயும்‌ , , குரு காத! பயம்‌ இன கிறா ௯8 மத£யும்‌ தென்‌ இழக்‌ 

௯ வாயும்‌ கென்‌ குடு உவாபயும்‌ ்‌ i வு 
J 4 யும்‌ இன்‌ கிட ஓ... 

கறு 0... ன்றும்‌... ௪௨ யும்‌ இன்‌ கிழக்கு ௯ உக 

யும்‌ இ. ... 2 





ச்‌, 
#, 


இதன்‌ ழக்கு, 
கல்வெட்டு முற்றுப்‌ பெறலில்லை, 


த. நா, தொ, ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ! 
வட்டம்‌ । 
ஊர்‌ ! 
மொழி : 
எழுத்து ! 
அரசு 2 


மன்னன்‌ 2 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 1 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 7 
சுசீந்திரம்‌ 
தமிழ்‌ இந்திய கல்வெட்டு 

க ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ 
சோழர்‌ முன்‌ யதிப்பு ; 
சோழபாண்டியன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ 


தொடர்‌ எண்‌ : 1908 [ 166 


3-ஆம்‌ ஆண்டு 
சுமார்‌ 8. பி. 11-ஆம்‌ 
தூற்றாண்டு 


தி.தொ. வெ. தொ. 177, 
பக்கம்‌, 797, 
36 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கைலாசநாதர்‌ சன்னதியின்‌ முன்‌ உள்ள 
அனைப்பாறையின்‌ மேற்குப்‌ பக்கம்‌. 


வேளான்‌ சோழகேரளனான கரிகாலசோழவைதும்பராயன்‌, சுசீந்திரத்து மஹாதே 
வர்க்குத்‌ திருநந்தா விளக்கொன்று எரிப்பதற்காக ஐம்பது ஆடுகள்‌ கொடையாக 
அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


ஜே ஜெ 3 0 ஷு ஷே மு ஷூ 


கடவு வட மு வு வ பம வு 
நல நன ஷே வ மே 052 வலு 


ஷஹி ஸ்ரீ கோச்சடைய ௫ 
ரான உடையார்‌ ஸ்ரீ சோழபாண்‌ 
டிய தேவர்க்கு யாண்டு ௩ றா 

வது ராஜராஜப்‌ பாண்டி நாட்டு 
உத்தம சோழ வளநாட்டு நாஞ்‌ 
சி நாட்டு வ, ஹதேய புலி, 
மான சுந்தரசோழச்‌ சருப்பேதி ம 
ங்கலத்து 0-வினமுடைய 

பரம ஸாமிகளுக்கு தண்ட ந 
ரயகம்‌ சோழ மண்டலத்து வ 
டகரைக்‌ கஜேஷ;,சிங்க வளநா 
ட்டு திருவாலி நாட்டு மருதத்தூரு 
டையான்‌ வேளான்‌ சோழ கே 
ரளனான கரிகால சோழ வைது 
ம்பராயன்‌ இத்தேவர்க்கு சந்திரா 
இத்தவற்‌ ஒரு திருநொணா விளக்‌ 


கெரிவதாக வைத்த சாவாமூவாப்‌ 


( திருப்பவும்‌ ) 


18 
19 
20 
21 
அன 
22 
24 


பேராடு ஐம்பது இவ்வாடு ஐ 
ம்பதுங்‌ கைக்கொண்டு நி 
சத உழக்கு நெய்‌ அட்ட கட 
வனானான்‌ சத்தடி சோறுை 
டயான்‌ இவனுக்கு புணை 
இத்தேவர்‌ வெட்டிக்குடி குண 


மெண்டி கருங்கோடன்‌ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968] 167 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : கி 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ ஆண்டு 1063 
கி. பி. 1887 
சுசீந்திரம்‌ \ 
௫ இந்திய கல்வெட்டு 
ர்‌ ஆண்டு அறிக்கை | பக 
தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு : ச.கோ.பிற்‌. எண்‌. 91 
திருவிதாங்கூர்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு i 37 
இராமவர்மர்‌ எண்‌ ர்‌ 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, இந்திர விநாயகர்‌ சன்னதியின்‌ பின்‌ பக்கம்‌ 
உள்ள தனிக்கல்‌. 


கோயில்‌ திருப்பணி வேலை பி. 1880 இல்‌ தொடங்கி, இ.பி, 1887 இல்‌ பெரு 
நீராட்டுதல்‌ நடைபெற்றது என்பதைக்‌ குறிக்கிறது. 


ஸ்ரீ 

கோபுரம்‌ வேலை துடங்னெது ௧௫0௯ (ஹ்‌ மாரி ௨உ௰டு ௨ 
கும்பாபிஷேகம்‌ சிறப்பித்தது ௧௭௩ றி ஆனி உ௰க 

௨ இந்த சுப சமயத்தில்‌ கிறுபை அருள்‌ கொண்டு 
ராஜநிதி வடிக்கும்‌ மாட்சிமை தங்கிய மூலந்‌ திரு 

நாள்‌ ராமவற்ம மகாராஜன்‌ ஜீ ஸி எல்‌ ஐ 

டி ராமராயர்‌ எப்‌ எம்‌ யூ எப்ப 


எஷ எஷ ஸி இவான்‌ ஆற்‌ ரெகு 


6௩3 ஆ பேட உ சே 865 பட 


ல ஏகலை 
நாதராயர்‌ பி எ திவான்‌ பேர்‌ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 168 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ன்‌ 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ கலி ஆண்டு 4572 
வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ ஆண்டு 646 


ஊர்‌ : சுசீந்திரம்‌ இ. பி, 1471 


மொழி: தமிழ்‌ இந்திய கல்வெட்டு 18 
எழுத்து: தமிழ்‌ a க்கல்‌ 
பல்‌ இருவிதாங்கூர்‌ மூன்‌ பதிப்பு : சு.கோ,பிற்‌.எண்‌, 58 
மன்னன்‌ : வீரமார்த்தாண்டவர்மரான ஊர்க்‌ கல்வெட்டு [1 

குலசேகரப்பெருமாள்‌ எண்‌ 38 


இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, இந்திரவினாயகர்‌ சன்னதியின்‌ பக்கம்‌ உள்ள 
தனிக்கல்‌. 


குறிப்புரை: வீரமார்த்தாண்டவர்மரான ஸ்ரீ குலசேகரப்பெருமாள்‌, தாணுமாலயப்பெருமாள்‌ 
கோயிலுக்கு வடக்கில்‌ குளமும்‌, கிணறும்‌, குளப்புரையும்‌ ஏற்படுத்‌ திய திருப்பணி 
யைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


ஹ்ிஸ்ீீக 

லியுக ஸ௦வஹ 

மூ ௪௯௫௱௭௰ 

௨ சென்ற இடப 

ச்‌ சனி கன்னி வி 
யாழத்தில்‌ கொ 
ல்லம்‌ ௯௭௪௯ ஹ்‌ 
இடப்‌ ஞாயறு இரு 
பத்து ஏழு சென்ற 
வெள்ளி ஆட்சையு 


82 சேரு) 0 பெ 8 18 வ 


ப 
ப்‌ ல 


ம்‌ பஞ்சமியும்‌ பூச 
மும்‌ இன்னாளால்‌ . 
உடையார்‌ தாணு 
வாலையப்‌ பெரு 


டவ டவ 
ரெலோ 


மாள்‌ கோயிலுக்‌ 


ய 
பட்‌ 


கு வடக்கின்‌ புற 


( திருப்பவும்‌ ) 


17 
18 
19 
20 
21 
22 
2d 
24 
25 
26 
27 
28 


த்து இருக்குளமு 
ம்‌ இருக்கிணறும்‌ 
குளப்புரையும்‌ கல்‌ 
லும்‌ கெட்டி இரு 
ப்பணி செய்வித்த 
கீழ்ப்பேருர்‌ ஜெ 
யஸிஹ நாட்டு இ 
ல்லத்தில்‌ ஸ்ரீ வீரரா 
உ வீரசத்தாண வ 
ன்ம்மரான ஸ்ரீ கும 
சேகரப்‌ பெருமாள்‌ 
பணி செய்வித்தது 


த. நா, தொ, ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 
ஊர்‌ ! 
மொழி ! 


எழுத்து ! 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை ; 


கல்வெட்டு 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 
சுந்திரம்‌ 


தொடர்‌ எண்‌: 1968 / 169 


ஆட்சி ஆண்டு ; ம 
வரலாற்று ஆண்டு 1 கொல்லம்‌ ஆண்டு 412 
சி, பி, 1237 


இந்திய கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை a 


முன்‌ பதிப்பு ; தி தொல்‌. வெ. தொ. 


VIII பக்கம்‌ 382 
ஊர்க்‌ கல்வெட்டு 
அவவ டு 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, சுப்பிரமண்ய சுவாமி சன்ன தியில்‌ உண்ணாழி 


யின்‌ தெற்குப்‌ பக்க பட்டி, 


கசந்திரமுடைய நாயனார்க்கு ஒவ்வொரு நாளும்‌ நிமந்தங்களுக்கு அளிக்கப்பட்ட 


கொடையைக்‌ குறிக்கிறது. 


1 ஹவி ஸ்ரீ கொல்லம்‌ ௪௱ம௰௩ [மாண்டு] மேட ஞாயிறு க சென்றது 
..... முதல்‌ உடையார்‌ சுவீந்திரமுடைய நாயனார்‌ ஸ்ரீ கோயிலில்‌ 
படி ரட்‌ ண்ணிய [ச]லவின்னு நியதிப்படி நாய . , , 


2 பாரத்தில்‌ திருப்படி மாற்றோடு கூட ,..த்தி...... னில்‌ 
அ[ரி]சி நானாழிக்கும்‌ வேண்டு , [ய] , வும்‌ திருப்படி மாற்றோடு 
கூட சா அவல்‌ செல்லுமா[று] கல்பிச்ச இச்செலவின்னு 
வேண்‌ . . , [ப/ண்டாரத்தில்‌ வைச்ச [இவ்‌] வரிசி நானா... 





i. 


திருவிதாங்கூர்‌ தொல்பொருள்‌ வெளியீட்டுத்‌ தொகுதியில்‌ ஒரு வரி மட்டுமே படிக்கப்பட்டுள்ள து. 


த, நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 170 


மாவட்டம்‌ 2 


வட்டம்‌ : 


மொழி : 


எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு ; 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : — 
அகத்‌ ஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : இ பி, ம ப்‌ 
நூறருண்‌ 

சுசீந்திரம்‌ இந்திய கல்வெட்டு 

மிப்‌ ஆண்டு அறிக்கை TT 
தமழ்‌ 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ல 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு \ 

து 40 

முதலாம்‌ இராஜேந்திரன்‌ J 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, விஷ்ணு சன்னதி உண்ணாழியின்‌ மேற்குப்‌ 
பக்கம்‌, 


தென்‌ திருவேங்கட நிலை ஆழ்வார்க்கு ஒரு நொந்தாவிளக்கு எரிப்பதற்கு சாவா 
மூவாப்பேராடு கொடையாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


1 ஷஹி ஸ்ரீ இருமன்னிவளர இருநில மடந்தையும்‌ சீர்தனிச்‌ செல்வி 
யும்‌ போர்ச்செயப்‌ பாவையுந்‌ தன்பெருந்‌ தேவியராகி யின்புற 
நெடிதிய லூழியு மிடைதுறை நாடும்‌ தொடர்வன வேலிப்‌ படர்‌ 
வன வாசியும்‌ கள்ளி சூழ்மதிற்‌ கொள்ளிப்‌ பாக்கையும்‌ நண்‌ 
ணற்‌ கருமுரண்‌ மண்ணைக்‌ கடக்கமு 

2 ம்‌ பொருகடலீ[ழத்‌ தரசர்‌ தம்முடியும்‌ ஆங்க/வர்‌ தேவிய ரோங்‌ 
கெழில்‌ முடியும்‌ முன்னவர்‌ பக்கற்‌ றென்னவர்‌ வைத்த சுர 
முடியு மிஸிர னாரமும்‌ தெண்டிரை ஈழமண்டல முழுவதும்‌ எறி 
படைக்‌ கேரளன்‌ முறைமையிற்‌ குடும்‌ குலதனமாகிய பலர்‌ 
புகழ்‌ முடியும்‌ செங்கதிர்‌ மாலையு 

J ம்‌ சங்கதில்‌ வேலைத்‌[தொல்பெருங்‌ காவற்‌ ப]ல்பழந்‌ தீவும்‌ செருவிற்‌ 
சினைவி யிருபத்‌ தொரு கால்‌ அரசுகளை கட்ட பரசுராமன்‌ மேவ 
ரஞ்‌ சாந்திமத்தீவரண்‌ கருதி இருத்திய செம்பொற்‌ நிருத்தரு 
முடியும்‌ கொண்ட கோப்பரகேசரி ப£ராயின ஸ்ரீ ராஜே௩,சோழ 
ேவற்க்கு யாண்டு . . ஆவது சோ 

4 மழ வளநாட - . ட... மான சுந்தரசோழச்‌ சருப்பேதிமங்க 
லத்து தென்றிருவேங்கட நிலை ஆழ்வார்க்கு ஒரு நொஷா 
விளக்கு . . , வைச்ச . . . இன்னாட்டு .. , 


(திருப்பவும்‌) 


. துந்தாவிளக்கு ஒன்று இதுக்கு வைச்ச சாவாமூவாப்‌ 
பேராடு [ஐம்பது]. . . , இவ்வூர்ப்‌ படைத்‌ தலைவன்‌ 
கைக்கொண்டு நிசதம்‌ அட்டுவதாக . . . இவனுக்குப்‌ புணை 
உ பூற்மக்கு யாண்டு ௬ ஆவது ராஜராஜ மண்டலத்து 
நாஞ்சிதாட்டு ஸை ஊழேயம்‌ சுரத்து தென்‌ றிருவேங்கட௪ நிலை 
[ஆழ்வார்க்கு] . . . இ தென்னாட்டு விக்கிரம கூற்றத்து . . . 
வைச்ச தரு . . 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 | 170-A. 


மாவட்டம்‌ :  கன்னியாகுமமி ஆட்சி ஆண்டு ; 8-ஆம்‌ ஆண்டு 
ட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ கி.பி. 11-12-ஆம்‌ 
ஊர்‌ : சுசீந்திரம்‌ பத்‌ 

இந்திய கல்வெட்டு 1 
மொழி 7 தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] ட்‌ 
எழுத்து 1 தமிழ்‌ முன்‌ பதிப்பு ; _— 
அரக : ல 
மன்னன்‌ 2 வம ஊர்க்‌ கல்வெட்டு | 

- 40-1. 

எண்‌ | 0-4 

இடம்‌ *  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, விஷ்ணு சன்னதி உண்ணாழியின்‌ மேற்குப்‌ 


பக்கச்‌ சுவர்‌, 


குறிப்புரை: இராஜராஜ மண்டலத்து ராஜேந்திரசோழ வளநாட்டு நாஞ்ச நாட்டுப்‌ பிரம 

தேயமான .... சோழச்சருப்பேதிமங்கலத்தில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ தென்‌ திரு 
வேங்கட நிலை பரமசுவாமிகளுக்கு மாணிக்கஞ்செட்டி என்பவர்‌ நந்தாவிளக்‌ 
கொன்று எரிப்பதற்காக [அச்சு] இருபத்தைந்தும்‌, பசுக்கள்‌ இருபத்தைந்தும்‌ 
கொடையாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


1 நந்தா விளக்கு ஒன்றுக்கு வைச்ச பசு இருப[திதைஞ்சு . . .... 
கணக்கு வாணா , . . . பல்லவரையன்‌ வைச்ச [அச்சு] இரு 
[திபதைஞ்சும்‌ . 

2 யாண்டு ௮ ஆவது ராஜராஜ மண்டலத்து ராஜேக,சோழ வள 
நாட்டு நாஞ்சி நாட்டு ஸஹூேயம்‌ . . . சோழச்‌ சருப்பேதி 
மங்கலத்து தென்றிருவேங்கட. நிலை பரமபமாமிகளுக்கு . . 

ச. ௬ மாணிக்கஞ்‌ செட்டி வைச்ச இருநுஷாவிளக்கு ஒன்று இதுக்கு 
வைச்ச பசு இருபத்தைஞ்சு . , . இவ்வூர்‌ . , . நிசதம்‌ அட்டக்‌ 
கடவேனாக நெய்‌ உழக்கு இவனுக்கு புணே இவ்வூர்‌ கூத்தாடு . . 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968/ 171 


மாவட்டம்‌: கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ல்‌, 
வட்டம்‌ 1 அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ சி. பி. 17- 

வ ட 18-ஆம்‌ நூற்றாண்டு 
களா ; 

சு9த்திரம்‌ இந்திய கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டு அறிக்கை த்‌ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : கு 
அரசு : — 

க ஊர்க்‌ கல்வெட்டு \ 41 
மன்னன்‌ : பு ன்‌ Lk 

J 

இடம்‌ ; தரணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, நந்தி சன்னதிக்கு வடக்குப்‌ பக்கத்தில்‌ 


உள்ள தூணில்‌ சிலையின்‌ கழ்‌. 


குறிப்புரை: பறவைக்கரையைச்‌. சேர்ந்த கரும்பன்‌ என்பவர்‌ இத்தூணைக்‌ கொடையாக அளித்‌ 
ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 
| பறவை 
2 க்கரை 
ஏ கரும்பன்‌ 
4 சதா 
5 [ச]ர்வை 


“ரு 
ள்‌ 
ர 
62 

a 
| 


மாவட்டம்‌ ! 


வட்டம்‌ ! அகத்தீஸ்வரம்‌ 
நூற்றாண்டு 

ஊர்‌ ; சுசீந்திரம்‌ 

இந்திய கல்வெட்டு 
Q i —_— 
வழி 4 தமழ்‌ ஆண்டு அறிக்கை 

சரத்‌ ன்‌ . 
எழுத்து வட்டெழுத்து வன்‌ a 
அரசு ! பாண்டியன்‌ 
ன்‌ படவ 

மன்னன்‌ : மாறஞ்சடையன்‌  ரவ்தகவ் ப 42 

எண்‌ 
இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கைலாசநாதர்‌ சன்னதியின்‌ வெளிப்பக்கத்‌ 


தில்‌ உள்ள தெற்குப்‌ பாறை. 


ர. ஆய்வுத்துறை 


கன்னியாகுமரி 


தொடர்‌ எண்‌: 


ஆட்சி ஆண்டு : 


வரலாற்று ஆண்டு : 


குறிப்புரை : கல்வெட்டின்‌ முதற்பகுதி மட்டும்‌ உள்ளது. 


கல்வெட்டு ; 


ளோ வு 8 65. பட 


ஷஹி ஸ்ரீ கோமாறஞ்‌ சடையர்க்கு 
யாண்டு இரண்டு இதனெதிர்‌ மூன்று இ 
வ்வாண்டு மீனநாயிற்று , ண 


ரும்‌ தேர்ச்ச 


உ ட. ல இட 3 


ச ன 


இ அ அ ட ப்‌ இ. 


1968 | 172 


2443-ஆம்‌ ஆண்டு 
சுமார்‌ இ.பி, 9-10 ஆம்‌ 


3 நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ ச்‌ 1968 | 172-A. 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! — 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! கொல்லம்‌ 759 

இ, பி. 1583 
ஊர்‌ ; சுசீந்திரம்‌ 

ட்‌ இத்திய கல்வெட்டு 
கப்பம்‌ தமிழ்‌ ஆண்டு அறிக்கை } இ 
ந்து : மிழ்‌ 
சன கம்ம முன்‌ பதிப்பு : = 
அரசு ணி 
த்வத்‌ ட க்‌ கல்வெட்டு | 421 
எண 
] 

இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முருகன்‌ சன்னதியின்‌ முன்‌ உள்ள தூண்‌. 


குறிப்புரை: இளையநயினர்‌ என்பவர்‌ மேற்படி தூரணைக்‌ கொடையாக அளித்ததைக்‌ குறிக்‌ 
கிறது, 


கல்வெட்டு : 


எ௱௫௰க ௫ காத்திகை 
ம 0௨ கேரளபிரத்‌ தமித்‌ 
தேவர்‌ ஸ்ரீ கோயிலிலே 
முறைத்‌ , . . குமராண்‌ 
டாங்கு . . . டி மாலை 
க்குட்டி . . . மிகள்‌ 
சிதம்‌ , . . வசம்‌ 


வித்த . . , க்கிலிய 


ஜே ஜே ௩3 நே ஷு 8 ௫௫ வ 


ன்‌ தி... ருப்பணி 


இளையநயினா 


ர்‌ சதாசேர்‌ை 


க்ஷ வம்‌ ம 
உடல்‌ 


வ 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 | 178 


மாவட்டம்‌ 1 
வட்டம்‌ 1 
ஊர்‌ 7 
மொழி : 
எழுத்து 1 
அரசு ! 


மன்னன்‌ | 


2 
இடம்‌ 


குறிப்புரை ; 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு | 1544 

அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 2 சுமார்‌ இ, பி. 12-13 
சுசீந்திரம்‌ ஆம்‌ நூற்றாண்டு! 

தமிழ்‌ இந்திய கல்வெட்டு ட 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 

பாண்டியர்‌ முன்‌ பதிப்பு : இ. தொல்‌, வெ. தொ. 111 
வீரபாண்டியன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ 


பகுதி 1, பக்கம்‌ 7 
43 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கைலாசநாதர்‌ சன்ன தியின்‌ தெற்குச்‌ சுவர்‌, 
(வெளிப்பக்கம்‌). 


அதிகார மேலெழுத்து சோழாந்தகப்‌ பிரமமாராயன்‌, வங்கனூற்தேவன்‌ என்பான்‌ 
தான்‌ பயிரிட்டு வந்த தேவதான நிலத்தை அடகு வைத்தான்‌ என்று சொல்ல, 
அதனை ஸபையார்‌ விசாரித்ததைக்‌ குறிக்கிறது. 


1 சோழன்‌ தலை கொண்ட கோ வீரபாண்டியற்கு யாண்‌ 

2 டு பதினஞ்சாவதின்‌ எதிர்‌ நாலாவது இவ்வாண்டு நாஞ்ச நாட்டு 

2 ஸைதேயம்‌ நாஞ்சி நாட்டு திருச்சிவிந்திரது 8ஹாஸலையோம்‌ 
அ 

4. திகார மேலெழுத்து சோழாந்தகப்‌ பிரமமாராயன்‌ வங்கனூற்‌ 
தேவர்‌ நிலம்தே . | 

ச வதானத்தை விலைய்யொற்றியும்‌ வைத்தாரென்று சொல்ல 


கேட்டேன்‌ 

6 தேவன்‌ பட்டாங்கு சொல்லுக வென்று வினவ ஸலையோம்‌ 
இருந்து விலையு ஒற்றி 

7 யுங்‌ கொண்டாரை , .. 


உ 





இக்கல்வெட்டு இ, பி, 10-ஆம்‌ நூற்றாண்டில்‌ ஆண்ட வீரபாண்டிய மன்னனின்‌ காலத்தைச்‌ சார்ந்ததாக 
இருந்தாலும்‌ அதனுடைய எழுத்தமைதியை நோக்கும்போது பிற்காலத்தில்‌ திரும்ப பொறிக்கப்பெற்ற 
கல்வெட்டாகக்‌ காணப்படுகிறது. 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 19681 174. 


மாவட்டம்‌ ; கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ண்‌ 
வட்டம்‌ ; அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு; சுமார்‌ பி. 12-13 
ஊர்‌ ; சுந்தரம்‌ ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி: . தமிழ்‌ இந்திய கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 

எழுத்து: தமிழ்‌ 

்‌ முன்‌ பதிப்பு : — 
அரக : க 
மன்னன்‌ : ஆம்‌ கார்க்‌ கல்வெட்டு ்‌ 44 

எண 
‘J 

இடம்‌ ; தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கைலாசநாதர்‌ சன்னதியின்‌ தெற்குச்‌ சுவர்‌ 


(வெளிப்‌ பக்கம்‌). 


குறிப்புரை: கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. இராஜராஜப்‌ பாண்டி நாட்டு சுந்தர 
சோழச்‌ சதுர்வேதிமங்கலத்தைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு; 


, . ராஜராஜப்‌ பாண்டி நா . 
, . ன சுந்தர சோழச்‌ சதுர்‌. 


, உலகளக சோழ நி. . 


ஷ்‌ கட மக வ 


. ௨ ன்னவத. .! 








வெண்டை படட அப்பட்ட 


1, தல்வெட்டின்‌ பிற பகுதிகள்‌ புதிதாகக்‌ கட்டப்பட்டுள்ள படிக்கட்டுகளினால்‌ மறைக்கப்பெற்றுள்ளது, 


த்‌, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968] 175 


மாவட்டம்‌ ! 
வட்டம்‌ 1 
ஊர்‌ ! 
மொழி 7 
எழுத்து ! 
அரசு ! 


மன்னன்‌ ! 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு ! 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 2 ௮ 

கம்சின்வரம்‌ வரலாற்று ஆண்டு 7 கொல்லம்‌ ஆண்டு 420 
பூ த்தீ இ. பி. 1244 
சுசீந்திரம்‌ இந்திய கல்வெட்டு த 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 7 தி, தொ. ௮, 42/1090 


ஸ்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ன 
எண்‌ 43 


ப வ 2 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கைலாசநாதர்‌ சன்ன தியின்‌ மேற்குப்‌ பக்கச்‌ 
சுவர்‌ (உட்பக்கம்‌) முதல்‌ பட்டி. 


சுசீந்திரத்தைச்‌ சேர்ந்த பராவென்தேவன்‌ என்பவர்‌ சுசீந்திரம்‌ உடைய நாய 
னாற்குத்‌ இருநந்தா விளக்கு ஒன்று எரிப்பதற்குப்‌ புதுப்பொன்‌ அச்சுப்‌ பத்து 
அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


1 ஹி ஸ்ரீ கொல்லம்‌ ௪ரஉ௰ தாமாண்டு மிதுன ஞாயிறு ௨௮.௮ 
சென்ற நாள்‌ உடையார்‌ சுஜீன;ம்‌ உடைய நாயிஞற்கு இக்‌ 
கோயிலில்‌ பராசிவன்‌ தேவன்‌ ஸுக ஐரவாஸி இருநந்தா விளக்‌ 
குச்‌ செல்வதாக இக்கோயிலில்‌ அதிகாரம்‌ உடைய பொதுவாண்‌ 


2 மார்‌ எப்பேர்ப்பட்டாருங்‌ கைக்கொண்ட புதுப்பொன்‌ அச்சுப்‌ 
பத்து இவ்வச்சுப்‌ பத்துங்‌ கொண்டு இந்நாயனருடைய நாழி 
கையில்‌ அன்‌[று] இருமுறையுடையவன்‌ திருநந்தா விளக்கு 
முட்டாமல்‌ செல்வதாசவும்‌ இப்படி செய்யுமிடத்தில்‌ முட்டுகில்‌ 
முட்‌ 

8... டிரட்டி செலுத்துவராகவும்‌ பின்பு முட்டுகில்‌ முட்டிரட்டியுந்‌ 
தெண்டமு வைப்பராகவும்‌ மூன்று மாவாம்‌ முட்டுகில்‌ இவைச்‌ 
சுப்‌ பத்தும்‌ தேவர்கன்மிகள்‌ சொன்‌ [னி]ட.த்தில்‌ செலுத்தித்‌ 
திருநந்தா விளக்கு முட்டாமல்‌ ஆஃணாா வற்‌ செலுத்துமாறு 
கற்பித்த இவை 

4 ச்சு பத்துங்‌ கைக்கொண்டு கல்வெட்டி கொடுத்தோம்‌ இக்கோயி 
லில்ப்‌ பொதுவாண்மாரோம்‌ தேவன்‌ சுசீந்திரவாஸிக்கு இது 
ஸலை[யோ]ம்‌ பெருமக்கள்‌ அருளிச்‌ செய்யக்‌ கல்வெட்டினேன்‌ 
செல்வன்‌ இங்கப்பெருமானான உதையமாத்தாண்ட ஆசாரி 


எழுத்து 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 / 176 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி. பி, 11-ஆம்‌ 
தூற்றாண்டு 
ஊர்‌ : சுசீந்திரம்‌ 
இந்திய கல்வெட்டு 
மொழி 1 தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ஞ்‌ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 2 ண. 
அரசு ரண்‌ 
ட்‌ கல்ட்‌ 
மன்னன்‌ : கணை ட லன | 40 
J 
இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கைலாசநாதர்‌ சன்ன தியின்‌ ழெக்குப்‌ பக்கத்‌ 


தில்‌ உள்ள தனிக்கல்‌. 
குறிப்புரை : கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. 


கல்வெட்டு: 
. . டக்‌ கடமையில்‌ வாசி. , 
. . சதவான வேளூர்‌ .. 


. முத்து இப்படி அறிவே . . 
. . தாழைக்குடிக்‌ கீழ்ச்‌ே , , 


AN 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968[ 177 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ; ந 
வட்டம்‌ : அகத்‌ ஜீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கிபி. 11-ஆம்‌ 
ஊர்‌ ; சுசீந்திரம்‌ \ நாதீமூண்டு 
த்‌ ்‌ இந்திய கல்வெட்டு 
மொழி; தமிழ்‌ அண்டி அக்னிக்‌ ர 2 


எழுத்து: தமிழ்‌ 


முன்‌ பதிப்பு : ம்‌ 
அரசு ! _— | 
ஊர்க்‌ கல்வெட்டு | 47 
மன்னன்‌ : ல எண்‌ (௫ 
இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கைலாசநாதர்‌ சன்னதியின்‌ கிழக்குப்‌ பக்கத்‌ 


தில்‌ உள்ள தனிக்கல்‌. 
குறிப்புரை: கல்வெட்டின்‌ இடைப்‌ பகுதியே உள்ளது. 


கல்வெட்டு : 


1  [யோ]டும்‌ கொ... ,.ழ..ணஸ., 
2 . , செம்பியன்‌ குன்றநாந . , . . கோதை. . 
ச. , ரவா] மூவாப்‌ பேராடு ஐ... 


த நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 178 


மாவட்டம்‌ . கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 84-ஆம்‌ ஆண்டு 
பல கல ல்‌ A வரலாற்று ஆண்டு : கி பி, 941 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ 
ஊர்‌ : சுசீந்திரம்‌ ட 
ந்தி இந்திய கல்வெட்டு | 
மொழி 3 தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ந 
எழுத்து வட்டெழுத்து மூன்‌ பதிப்பு : தி. தொல்‌, வெ. தொ. 
ட ல $ i, பக்கம்‌ 237 
அர சோழர்‌ இந்திய கல்வெட்டு 
க . தக அமர்தல்‌ கள்‌, தொகுதி 7, 
மன்னன்‌ பராந்தகன்‌ ல்வெட்‌( எத்‌ 
நனி டாட 48 பக்கம்‌ 42 
இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கைலாசநாதர்‌ சன்னதியில்‌ உள்ள கிழக்குப்‌ 
& பக்கப்‌ பாறை. 


குறிப்புரை: நாஞ்ச நாட்டுத்‌ திருச்சுசீந்திரத்து மாதேவர்க்கு தென்னாட்டுத்‌ தலைக்குள த்தைச்‌ 
சேர்ந்த அரையனரவிந்தன்‌ என்பான்‌ ஒரு நதொத்தாவிளக்கு அளித்து அது எரிப்‌ 
பதற்கு ஒவ்வொரு நாளும்‌ உழக்கு நெய்‌ அளிப்பதற்காக ஐம்பது ஆடுகள்‌ 
அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


ஹஹி ஸ்ரீ கோப்பரகேசரிபன்ம 
ற்க்கு யாண்டு முப்பத்து நாலு இ 
வ்வாண்டு நாஞ்சி நாட்டு திருச்‌ 
சிவிந்திரத்து மாதேவர்க்கு தெ 
ன்னாட்டு தலைக்குளத்து அரையன்‌ 
ரவிந்தன்‌ சந்திரா இத்தவல 

ம்‌ நியதி உழக்கு நெய்‌ முட்டா 
மல்‌ எரிப்பதாக வைச்ச திருநொ 


AN 


ஜே தே ௩3 ஆ. பே 


ந்தாவிளக்கு ஒன்‌ றினுக்கு வைச்‌[ச] 
10 சாவா மூவா பேர்‌ ஆடு அம்பது இவை 
11 ஐம்பதும்‌ பரடை ஷலையார்க்கு 


த, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968 | 179 


மாவட்டம்‌ ! 
வட்டம்‌ 7 
ஊர்‌ ; 
மொழி : 


எழுத்து £ 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை ; 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! 40-ஆம்‌ ஆண்டு ரு 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! கி. பி, 947 
சுசீந்திரம்‌ 

மிழ்‌ இந்திய கல்வெட்டு [க 
ப ஆண்டு அறிக்கை 
வட்டெழுத்து 
னி ள்‌ மூன்‌ பதிப்பு 1 இந்திய கல்வெட்டுகள்‌ 
சாழா தொகுதி 5, பக்கம்‌ 43 
முதலாம்‌ பராந்தகன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 49 

எண்‌ 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கைலாசநாதர்‌ சன்னதியில்‌ கிழக்குப்‌ பக்கத்‌ 
தில்‌ உள்ள பாறை. 


களக்குடி நாட்டைச்‌ சேர்ந்த கரவந்தபுரத்து வியாபாரி, ஒரு கை அரங்கன்‌ 
என்பான்‌ சுசீந்திரத்து எம்பெருமானுக்கு நாள்‌ ஒன்றுக்கு ஒன்றரை ஆழாக்கு 
நெய்‌ அளிப்பதற்காக எழுபத்தைந்து ஆடுகளையும்‌; சுசீந்திரத்துத்‌ திருவேங்கட. 
நிலைக்கு நாள்‌ ஒன்றுக்கு ஆழாக்கு நெய்‌ அளிப்பதற்காக இருபத்தைந்து ஆடுகளை 
யும்‌ அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


1 ஷஹி ஸ்ரீ மதிரையும்‌ ஈழமும்‌ கொண்ட கோப்‌ 
2 பரகேசரி பன்மற்கு யாண்டு நாற்பது இ 

2 வ்வாண்டு கும்பநாயிற்றுத்‌ திருச்சு 

4 விந்திரத்து எம்பெருமானுக்குக்‌ களக்‌ . 

5 குடி நாட்டுக்‌ கரவந்தபுரத்து வியாபாரி ஒரு 

6 கை அரங்கன்‌ வைத்த திருநொந்தா விளக்கு ஓ 
7 ன்று நிறை பலத்து முப்பது இது நிசதம்‌ 

8 உழக்கரை நெய்‌ முட்டாமல்‌ பகலும்‌ இரவும்‌ 

9 சந்திராதித்தவரை எரிவதாக (விட்ட) சாவா மூ 
10 வாப்‌ பேராடு எழுபத்தஞ்சு இவன்‌ திரு 
11 வேங்கட நிலைக்கு வைச்ச திரிநொந்தா விளக்‌ 
12 கு ஒன்றினுக்கு நிசதம்‌ ஆழாக்கு நெய்‌ மேற்‌ 

13 படி எரிவதாக விட்ட ஆடு இருபத்தை 

14 ஞ்சு வூர்‌ ஆடு மூலப்பரடைச்சவையார்க்கு 

75  அட்டிக்‌ குடுத்தேன்‌ 


த. நா, தொ, ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ! 
வட்டம்‌ 7 
ஊர்‌ 1 
மொழி ; 
எழுத்து 7 
அரக 1 


மன்னன்‌ ! 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு ; 


கன்னியாகுமரி ' 
அகத்தீஸ்வரம்‌ 
சுசீந்திரம்‌ 
தமிழ்‌ 
வட்டெழுத்து 
பாண்டியர்‌ 


மா றஞ்சடையன்‌ 


தொடர்‌ எண்‌: 1968 | 180 


ஆட்சி ஆண்டு ! 2-1 
வரலாற்று ஆண்டு : இ, பி, 9-10 ஆம்‌ 
நூற்றாண்டு 

இந்திய கல்வெட்டு | டல்‌ 

ஆண்டு அறிக்கை ழ்‌ 

முன்‌ பதிப்பு ; தி. தொல்‌, வெ.தொ. 13 
டில்‌, 3 பக்கம்‌ 117 

ஊர்க்‌ கல்வெட்டு 50 


எண்‌ ] 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கைலாசநாதர்‌ சன்ன தியின்‌ கிழக்குப்‌ பக்கத்‌ 


தில்‌ உள்ள பாறை, 


மலைநாட்டுக்‌ கணையர்‌ பள்ளியைச்‌ சேர்ந்த இயக்கன்‌ செல்லன்‌ எனப்படும்‌ தென்‌ 
னவன்‌ உத்தரமந்திரி சுந்திரத்து எம்பெருமானுக்கு திருநொந்தா விளக்கு 
ஒன்று அளித்து, அதை எரிப்பதற்கு, நூறு ஆடுகள்‌ கொடையாக அளித்ததைக்‌ 


குறிக்கிறது. 


NWN 


ஹவி ஸ்ரீ கோமாறஞ்சடையற்கு யாண்டு இரண்டு இ 
தனெதிராண்டு துடங்னெ கற்கடக ஞாயிற்று திருச்சி 
விந்திரத்து எம்பெருமானுக்கு நிசதி உரிய்‌ நெய்‌ [மு] 
ட்டாமல்‌ எரிவதாக மலைநாட்டுக்‌ கணையர்பள்ளி [இ] 
யக்கன்‌ செல்லனாயின தென்னவன்‌ உத்தரமந்திரி 
வைத்த திரிநொந்தா விளக்கு ஒன்று இதுக்கு வைச்ச 
சாவா மூவாப்‌ பேராடு நூறு 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968/ 181 


மாவட்டம்‌ ; சுன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 2+14 
கட்க அ! அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ சி, பி, 10-ஆம்‌ 
A க நூற்றாண்டு 
ஊர்‌ : சுசீந்திரம்‌ 
த ன இத்திய கல்வெட்டு ட 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து : வட்டெழுத்‌ 
ந்‌ மூத்து முன்‌ பதிப்பு : இ, தொல்‌, வெ, தொ. 
அரசு : பாண்டியர்‌ அளிக்‌ எண்ம 17 பக்கம்‌ 121 
மன்னன்‌ : சடையன்மாறன்‌ எண்‌ 
இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கைலாசநாதர்‌ சன்னதியின்‌ கிழக்கே உள்ள 
பாறை, 


குறிப்புரை: சுசீந்திரத்து மாதேவர்க்கு ஒரு திருநந்தாவிளக்கு எரிப்பதற்கு, குன்றன்‌ சூல 
பாணி என்பவன்‌ ஊர்ச்சபையாரிடம்‌ ஐம்பது ஆடுகளை அளித்ததைக்‌ குறிக்‌ 


கிறது. 

கல்வெட்டு : 
1 ஷஹி ஸ்ரீ கோச்சடைய மாறர்க்கு யாண்டு இர[ண்டு] 
2 இதனெதிர்‌ பதினாலு இவ்வாண்டு திருச்ச ந்தி 
9... ரத்து மாதேவர்க்கு இருநந்தா விளக்கு எரிவதா[க] ஸ்ரீதெ 
4 ன்குணவாய்‌ குன்றஞ்‌ சூலபாணி வைத்த விளக்கு ஒன்‌ 
5 நு இதுக்கு நிசதி உழக்கு நெய்‌ முட்டாமல்‌[ல] 
6 ட்டுவதாக வைத்த சாவா மூவாப்‌ பேராடைம்பது இ 
7 வைய்ம்பதும்‌ பரடை ஷெலெயார்க்குக்‌ க[ல்‌]வெட்‌ 
6 டிக்‌ குடுத்தான்‌ குன்றஞ்‌ சூலபாணி பரடைஷஷெ 
9 & 


க்கு... 


த.நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/:182 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 9-ஆம்‌ ஆண்டு 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : இ, பி 11-ஆம்‌ 
ஊர்‌ : சுசீந்திரம்‌ . தூத்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்திய கல்வெட்டு \ ல 
ஷ்ஷ்‌ தமித்‌ ஆண்டு அறிக்கை ] 
ற சோழர்‌ முன்‌ பதிப்பு ; இ, தொல்‌, வெ. தொ. 
OO ம்‌ 17, பக்கம்‌ 134-188 
மன்னன்‌ ; சுந்தரசோழ பாண்டியர்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு 
்‌ 52 
எண 
இடம்‌ ! தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கைலாசநாதர்‌ சன்ன தியின்‌ கிழக்கே உள்ள 
பாறை, 


குதிப்புசை: கோட்டாறான மும்முடிசோழ நல்லூரிலிருக்கும்‌, சங்கரப்பாடியான்‌ கழநி வெண்‌ 
ணியான மதுராந்தகப்‌ பே(ர]ரையன்‌ என்பவர்‌ சு£ந்திரத்துத்‌ தென்திருவேங்‌ 
கடத்தாழ்வார்க்கு ஒன்றரை நந்தாவிளக்கு எரிப்பதற்காக ஒவ்வொரு நாளும்‌ 
ஒன்றரை உழக்கு நெய்‌ வழங்குவதற்கு முப்பது பசுக்கள்‌ கொடையாக அளித்‌ 
ததைக்‌ குறிக்கிறது. 


க்ரில்டு! 

ஹவர்‌ ஸ்ரீ கோச்சடையபன்மரா 
[ன] ஸ்ரீ சுரைசோழ பாண்டிய தே 
வற்க்கு யாண்டு ஒன்பதாவது இ 
ராஜராஜப்‌ பாண்டி நாட்டு[த்த] 
[மசோழ] வளநாட்டு நாஞ்சி 
நாட்டு வ,ஹூேயம்‌ சுசீ 

ஷஜீரமாந சுரைசோழச்‌ சருப்பே 

தி மங்கலத்து தென்‌ றிருவேங்க 
டத்தாழ்வார்க்குக்‌ கோட்டாறாந 
மும்முடி சோழநல்லூரிருக்கும்‌ 
சங்கரப்பாடியான்‌ கழநி வெண்ணி 


மூ ரூ ௩3 இ கே வு ஜே ரு 


கட வம 
வ 


( இருப்கவும்‌ ) 





7... இவ்வெழுத்து வரிக்கு மேல்‌ எழுதப்பெற்றுள்ளது. 


12 
13 
14 
15 
16 
17 
18 


யாந மதுராகைப்‌ பேரையன்‌ வைச்ச திரு 
நலா விளக்‌ கொன்றரைக்கும்‌ இவை சாவா மூ 
வா பசு முப்பத்தெட்டும்‌ தொண்டு சிரா 
தித்தவல்‌ நிசக முழக்கரை நெய்யட்ட 
க்கடவேன்‌ இவ்வூர்ப்‌ படைத்‌ தலை 

வன்‌ காவாணை கருவூராந்‌ திருவேங்க 


ட எட்டியென்‌ 


- த. நா. தொ. ஆய்வுத்துறை... தொடர்‌ எண்‌: . 1968 /. 183 


மாவட்டம்‌ : 
லட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 


எழுத்து ! 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! 24-ஆம்‌ ஆண்டு 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! கி. பி, 11-ஆம்‌ 
சுசீந்திரம்‌ கனகம்‌ 

மிப இந்திய கல்வெட்டு ர 
வன்‌ ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ ட்‌ டத்‌ ன்‌ 
்‌ த முன்‌ பதிப்பு : தி. தொல்‌, வெ.தொ, 
சாதா 17 பக்கம்‌ 138-99 
சோழபாண்டிய தேவர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 53 

எண்‌ 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கைலாசநாதர்‌ சன்னதியின்‌ வெளிப்புற 
ஆனைப்‌ பாறை. 


இராஜராஜப்‌ பாண்டி நாட்டு, உத்தமசோழ வளநாட்டைச்‌ சேர்ந்த நாஞ்சி 
நாட்டு பிரமதேயம்‌ சுந்தரசோழச்‌ சருப்பேதிமங்கலத்து சபையார்‌, சுசீந்திர 
முடைய மகாதேவர்க்குத்‌ திருநொந்தா விளக்கு ஒன்று எரிப்பதற்காக நிலம்‌ 
விற்றுக்‌ கொடுத்ததைக்‌ குறிக்கிறது. 


ஆ வு ஜே மூ வூ 


10 


விவி ஸ்ரீ கோச்சடையப.சரான உடையார்‌ ஸ்ரீ சோழபாண்டிய ே 

தவர்க்கு யாண்டு ௨௰௫ ஆவது ராஜராஜ பாண்டி நாட்டு 

உத்தமசோழ வளநாட்டு நாஞ்சி நாட்டு ஸ;ஹதேயம்‌ சுகீரசோ 

ழச்‌ சருப்பேதி மங்கலத்து வாலவையோம்‌ இவாண்டு மிது 

ந நாயிற்று ௨௦௧ ஆகியெ[இ] நாள்‌ குறிசாற்றி மணியம்பலத்‌ 

து [கூட்டம்‌] குறைவரக்‌ கூடியிருந்து இவ்வூர்‌ லின்‌ முடைய 
பர 

மஷாமிகளுக்கு நில நிவனத்தால்‌ திருநொந்தா விளக்கு சவீ;ா 
சித்தவல்‌ 

எரிவதாக ஆதிஉ௱ாஸகஐணெலரர்க்கு விற்று குடுத்த நிலம்‌ இவ்வூர்‌ 

ஒழ்கரை புத்தனே[ரி] 8ழ்‌ அமரபுயங்க வா[ய்‌/க்காலுக்கு கிழக்கு 
கரை[யோ] 

டுடைக [முற்]செய்‌ குறை நீக்கி இரண்டாஞ்‌ செ[ய்‌]குறை நிலம்‌ 
முக்காணியு 


( திருப்பவும்‌ ) 


11 


12 
13 
14 
15 


16 


17 


18 


ம்‌ ௩ ஆஞ்செய்‌ நிலம்‌ ஒரு மா ௪ ஞ்‌ செய்‌ நிலம்‌ ஒரு மா ஆக 
நிலம்‌ இரண்டு மா முக்‌ 

காணி மு[ண்‌]ணில மொழிவின்‌ றியே விலைக்கற விற்று குடுத்த இ 

நிலத்துக்கு சோழமண்டலத்து வடகரை ராஜே ரசிங்க 

வளநாட்டு குறுக்கை நா[ட்டு] , . வெ. . என மதுராந்தக சர 

ப்பேதி மங்கலத்து வேளார்‌ [தென்னவன்‌ தேவர்‌ [க]ண்டநாந 
அஹி 

மானசோழ விழுப்பரையன்‌ இ/ந்‌]நி[ல]த்துக்கு வேண்டும்‌ விலை 
ப்பொ 

ருளும்‌ இறைப்‌ பொருளும்‌ தர கயிலே] அறகொண்டு இநிலம்‌ 
விலை 

க்கற விற்று குடுத்தோம்‌ ஸலையோ[ம்‌] ஆசஉ௱ஸலஐணெயர [ர] க்ஷ 


த. நா: தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968 / 184 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்ட ஆண்டு 2 ண்‌ 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி, பி. 17-18 
த்‌ ஆம்‌ தூற்றாண்டு 
ஊர்‌ : சுசீந்திரம்‌ 
தக்‌ இத்திய கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ஸு 
எழுத்து : தமிழ்‌ மன்‌ ஒன்ப 4 த 
அரசு ; அ 
மன்னன்‌ : க்‌ a ்்‌ | 94 
இடம்‌ : தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, அனுப்பு மண்டபத்தின்‌ மேற்குப்‌ பக்கத்தில்‌, 
தெற்குத்‌ தூண்‌ சிலையின்‌ மீது. 
குறிப்புரை: மாராயன்‌ வல்லாள தேவன்‌ மகள்‌ ஆண்டிச்ச என்பாள்‌ இத்தூணைக்‌ கொடை 


யாக அளித்தாள்‌ என்பதைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


மாராயன்‌ வல்ல 
ாள தேவன்‌ 
மகள்‌ ஆண்‌ 
டிச்சி சத 


கு முக வப 


ா சேவை 


த, நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1908/ 155 


மாவட்டம்‌ ; கன்னியாகுமரி ஆட்டி ஆண்டு ; == 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி. பி. 17-18 
ஊர்‌ ; சுசீந்திரம்‌ ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்திய கல்வெட்டு 1. ட 
. ஆண்டு அறிக்கை J 
எழுத்து : தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு : படம்‌ 
அரசு : — 
மன்னன்‌ : — த்க்‌ கல்வெட்டு 1 55 
எண்‌ 
த்‌ 
இடம்‌ *  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயிலின்‌, முன்னுள்ள அனுப்பு மண்டபத்தின்‌ 


மேற்குப்‌ பக்கத்‌ தூண்‌ சிலையின்‌ மீது, 


குதிப்புரை : சுசீந்திரத்தைச்‌ சேர்ந்த ஈச்சகுட்டி என்பவர்‌ இத்தூணைக்‌ கொடையாக அளித்‌ 
i தார்‌ என்பதைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


நயினார்‌ சுசீந்திரமுடை 
ய தாணுமாலையப்‌ பெரு 
மாள்‌ கோவிலில்‌ தெ 
ய்வ பக்தரான சிவிந்‌ 
இரவாதி ஈச்சகு 

ட்டி சதா சேவை ௨ 


ந ம. ன. ஜே மட வு 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 | 186 


மாவட்டம்‌ ! 
வட்டம்‌ ! 
ஊர்‌ ! 
மொழி; 
எழுத்து ! 
அரக ! 


மன்னன்‌ ! 


இடம்‌ 


குறிப்புரை ; 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 7 3 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ண கொல்லம்‌ ஆண்டு 849 

இற்‌ த சி, பி. 1673 
சுசீந்திரம்‌ 
தமிழ்‌ இந்திய ந ந. 

சி ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ 
ஆ முன்‌ பதிப்பு ; ர 
த அர்க்‌ கல்வெட்டு | 56 
எண 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, சிற்சபை மண்டப அபிஷேசுப்‌ பீடம்‌. 


கணதேசிகளில்‌ சவரிகட்டிணன்‌ ஈச்சுரன்‌ என்பவர்‌ இக்கோயிலில்‌ விதானத்தை 
யும்‌ சிற்சபையையும்‌ எடுப்பித்ததைக்‌ குறிக்கிறது. 


1 கொல்லம்‌ அ௱௪௰௯ ண அற்ப? மீ' 0௫ ௨ தேடெத்து சன்னதி 
யில்‌ தள[வரி]சையும்‌ டே தெக்குப்‌ பிறத்து பத்தன்‌ எழுத்து , , , 
உ விதானமும்‌ சிற்‌[சபயும்‌] சென்‌ , , செட்டி . , . கண தேசிக 
ளில்‌ சவரிகிட்டிணன்‌ ஈச்சுரன்‌ சதாசேர்வை ௨ 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1908/ 187 


மாவட்டம்‌ ; கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 1 ௮ 

கவல்‌ ஆம்‌ 6 வரலாற்று ஆண்டு ; கொல்லம்‌ ஆண்டு 805 
வட்டம்‌ : ஸ்‌ 

அச்த்திளிவால்‌ 9. பி 1629 
ஊர்‌ : சுசீந்திரம்‌ 
ந்தி இந்திய கல்வெட்டு 
மொழி ! தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ரன்‌ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 1 ௮ 
அரசு ; — 
ர்க்‌ கல்வெட்‌ 

மன்னன்‌ ; = பு சட்டு | 57 
இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, சிற்சபை மண்டப மேற்குப்‌ பக்கத்‌ தூண்‌. 


குறிப்புரை: வீரகேரள நல்லூர்‌ விசுவனாதன்‌ என்பான்‌ வினாயகப்‌ பெருமாளை எழுந்தருளி 
வைத்ததைக்‌ குறிக்கிறது. 


செட்டு விச்சுவனாதன்‌ 


கல்வெட்டு : 
1 அடு இ காத்தி 
2 கை மீ ம்மகஉ௨ 
3 நாஞ்சி னாட்டு 
4 வீரகேரள 
5 நல்லூரில்‌ 
6 
7 


வினாயகப்‌ பெருமாள்‌! சதாசேவை 





1, இச்சொல்‌ இரண்டு குறிகளால்‌ காட்டப்பட்டுள்ளது. 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 168 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ ; 
களர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ ! 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு : ர 
அகத்தீஸ்வரம்‌ வரலாழ்து ஆன்று; இடமி, 1148 இம்‌ 
சு€ந்திரம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ இந்திய கல்வெட்டு | ட 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
சோழர்‌ மூன்‌ பதிப்பு : னு 
முதலாம்‌ குலோத்துங்கன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | 58 
எண்‌ 
J 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கைலாசநாதர்‌ சன்னதியின்‌ தெற்குப்‌ பக்கத்‌ 
தில்‌ உள்ள பாறை, 


சுசந்திரத்து எம்பெருமானார்‌ கோயிலுக்கு திருநந்தாவிளக்கு எரிப்பதற்கு ஆடு 
கள்‌ கொடையாக அளிக்கப்பட்டதைக்‌ குறிக்கிற து. 


மே சே ௩3 நே மேஷ மே ம வ 


கட்டட பட ம்‌ ரவு 
ளோ வூ டே 05 உடகூ 


ஹி ஸ்ரீ புகழ்மாது விளங்க ஜெயமாது வி 

ரம்ப நிலமகள்‌ [நிலவ] மலர்‌ மகள்‌ புணர உரிை 

மயிற்‌ சிறந்த மணிமுடி சூடி ஏனை மன்னவர்‌ 

., இக்கனைத்துந்‌ தன்‌ சக்கரம்‌ நடாத்தி வீரசிங்கா 

காநத்து புவனமுழுதுடையா[ளோடும்‌] வீற்றிருந்தருளிய கோவி 
ராசகேசரிபன்மரான சக்கரவர்த்தி [ஸ்ரீ] குலோத்துங்கசோழடேவ 


ர்க்கு யாண்டு , , /தொரு]பதும்‌ , ,.. . . சோழ .... 
பறக்க த்தம ஸ்ரீ . . . து[ந]வெனா . அரையன்‌ தேவ 
. ச்சவிரா , , . . மூவா . . ஞ்சும்‌ 


ந; ௫ ௫ அறு மல்‌ ட ட்டு னு. அன அன! (டத ௫ 


. | இவ்வாடு [இருபத்தஞ்சும்‌] கைக்கொண்டு 
க்கும்‌ உழக்கு நெய்‌ சனீராதித்த . . 


. ராம்‌ பசுவைய்‌ கொ[ன்ற] பலன்‌ . , . 


த. நா தொ. ஆம்வுத்துறை. 


மாவட்டம்‌ ; 
வட்டம்‌ ; 
ஊர்‌ ; 
மொழி ; 


எழுத்து : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு . 


1, 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 
சுசீந்திரம்‌ 

தமிழ்‌ 

தமிழ்‌ 

திருவிதாங்கூர்‌ 

பூதல வீர ஸ்ரீரவிவன்மர்‌ 


தொடர்‌ எண்‌ : 


1968 | 189 


ஆட்சி ஆண்டு க 
வரலாற்று ஆண்டு : த்க்‌ ஆண்டு 712 
பி 1596 


இந்திய கல்வெட்டு | 
ஆண்டு அறிக்கை ர்‌ 
முன்‌ பதிப்பு ;. தி, தொல்‌, வெ, தொ. 
னம்‌ சல்வெட்டு | த 17, பக்கம்‌ 102-2 


எண்‌ 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கைலாசநாதர்‌ சன்ன தியின்‌ தெற்குப்‌ பக்கத்‌ 


தில்‌ உள்ள பாறை, 


செயதுங்க நாட்டு வென்று மண்கொண்ட பூதலவீர ஸ்ரீ ரவிவன்மர்‌ சு£ந்திரம்‌ 
உடைய நயினார்க்கு சிறு காலை வழிபாட்டில்‌ உதைய மார்த்தாண்டன்‌ சந்தி 
நடத்துவதற்கு நாள்‌ ஒன்றுக்கு தருவமுதுக்கான பன்னிருநாழிக்கும்‌, இருமாலை 


இரண்டுக்கும்‌ தேவதானமாக நிலம்‌ விட்டுக்‌ கொடுத்ததைக்‌ குறிக்கிறது. 


அருளிச்செயல்‌ கொல்லம்‌ எ௱ட௨ ஷு சித்திரை மீ 0௯ ௨ 


பூறுவபக்கிழத்து 

வட்டியும்‌ நாயறாட்ச்சையும்‌ பெற்ற புணத்ததுந்‌ நாள்‌ செயதுங்‌ 
கனாட்டு வென்றுமண்‌ 

ங்‌ கொண்ட பூதல வீரரிறீ. இரவிவன்மயராய நாம்‌ உடையார்‌ 
சிவிந்திரம்‌ மு 

டைய நயினார்க்கு சிறுகாலப்‌ பூசையில்‌! உதைய மாத்தாண்டன்‌ 
சந்தியாக 

நடக்கிற வகைக்கு நாளொன்றுக்கு அமுதுபடி பன்னிரு நாழியும்‌ 
திருமாலை ஓரணை 

க்கும்‌ எழுநூற்று ஒரு பத்து இரண்டாம்‌ ஆண்டு பசானம்‌ முத 
லுக்கு தேவதானமாக 

விட்டுக்‌ குடுத்த பணக்குடி முறத்த நாட்டு இருக்கந்துறைப்‌ பற்‌ 
றில்‌ புள்ளமங்கல 

( திருப்பவும்‌ ) 





இறுகால பூசையில்‌ என்று படிக்கப்பட்டுள்ள து. 


10 


21 


இ 


13 


14 


15 


16 


17 


18 


19 . 


20 


21 


மும்‌ வேப்பங்குளமும்‌ ஆகக்குள மிரண்டுக்கும்‌ பெருநான்ங்‌ கெல்‌ 
கையாவது 

ஒழெல்கை சங்கரனேரிக்‌ குளத்து நீர்நக்கலுக்கு மேற்க்கு தென்‌ 
னெல்கை புளி 

யம்‌ பாட்டுக்கு வடக்கு மேலெல்கை வில்லிசேரிக்‌ குளத்துப்‌ புர 
வுக்கு கிழக்கு 

வடவெல்கை கல்லத்திக்குளத்துப்‌ புரவுக்குத்‌ தெற்க்கு ஆக இந்‌ 
நான்ங்கெல்கைக்கு உள்‌ 

ப்பட்ட குளமிரண்டும்‌ மாவும்‌ நஞ்சை புஞ்சையும்‌ கரையும்‌ கரைக்‌ 
காடும்‌ கீழ்நோக்கி 

ன ணெறும்‌ மேல்‌ நோக்னெ மரமும்‌ மற்றுந்‌ நாம்‌ கொள்ளு 
கோ முறைபாடும்‌ எப்பே 

ற்ப்பட்டதும்‌ கைய்யாண்டு போதுமிடத்து கற்ப்பித்த பூசையில்‌ 
சோறு பன்னிரு நாழியும்‌ 

பெண்ங்களில்‌ நாச்சியார்‌ மகள்‌ 6 பற்பனாதப்‌ பெருமாளுக்கு 
ஆசெந்திரதாரவெற்ச்‌ சந்ததி 

ப்பிறவேசமே குடுத்துப்‌ போதும்படி எழுநூற்று ஒரு பத்து 
இரண்டாம்‌ ஆண்டு சித்திரை மாத 

ம்‌ பத்தொன்மயதாந்‌[தியதி] பூறுவபக்ஷத்து ஷட்டியும்‌ நாயறாட்‌ 
சையும்‌ பெற்ற புணர்த்தது 

ந்‌ நாள்‌ முறத்‌[த]னாட்டு பணக்குடியில்‌ புதிய இடத்து நாம்‌ 
வீடாயிருக்க கற்ப்பித்தமைக்கு 

தாங்களும்‌ இத்தரவு [பிடி]பாடாக ஆசெந்திரதாரவற்‌ செல்வ 
தாக கல்லிலும்‌ 

செம்பிலும்‌ வெட்டி கைய்யாண்டு போதும்படியும்‌ பாற்க இப்ப 
டிக்கு கணக்கு கோவிந்தன்‌ 

அய்யப்பன்‌ எழுத்து இக்கோயிலில்ச்‌ சிற்பம்‌ அய்யன்‌ தெண்டீய்ச்‌ 
சுரமுடை [யான்‌] 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1988] 190 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி ! 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 7 ப 2--5-ஆம்‌ ஆண்டு 
அகத்தின்லற்ம்‌ வரலாற்று ஆண்டு ; இ. பி, 1851 
ச£ந்திரம்‌ 

ந்தி இந்திய கல்வெட்டு \ 
தமிழ்‌ ஆண்டு அதிச்சை | 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு ! சுசீ. கோ. பிற்‌. எண்‌, 54 
பாண்டியர்‌ 

ல்வெட்டு 1 

வீரபாண்டியன்‌ லு ல்‌ ] 60 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கைலாசநாதர்‌ சன்னதியின்‌ தெற்குப்‌ பக்கத்‌ 
தில்‌ உள்ள பாறை, 


ச£ந்திரமுடைய நயிஓர்க்கு வீரபாண்டியன்‌ சந்தி ஒன்று ஏற்படுத்தி திருவமுது 
வகைக்கும்‌, திருநந்தா விளக்குக்கும்‌ தேவதானமாக நிலம்‌ அளித்ததைக்‌ குறிக்‌ 
றது. திருவொத்தசாம பூசை குறிக்கப்படுகிறது. 


ஜே கே 65 


ஜூ 


10 
11 
12 


வஹி ஸ்ரீ கோமாரவன்மரான கிரவாவனக,வத்திகள்‌ கோனே 
[ரின்‌] 

மேல்‌ கொண்டான்‌ ஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு யாண்‌[டு] 

௨ ஆவது எதிர்‌ ௫ ஆவது மிதுந ஞாயிறு ந உ பூறுவ உத்து 

செவாமியும்‌ மங்கலவாரமும்‌ வரியான்‌ யோகமும்‌ பெற்ற சித்திரை 

நாள்‌ நாஞ்ச நாட்டு சுசீந்திரத்து உடையார்‌ சுசீந்திரமுடைய நயி 
னார்‌ 

கோயிலில்‌ ஸ்ரீபாதமூலப்பட்டுடைய பஞ்சாசாரியர்‌ தெய்வகன்மி 


களுக்கு , . , . . , , னயினாற்கு வீரபாண்டியன்‌ சந்தி திருவொத்‌ 
தசாம 

பூசைக்கு நடக்கும்படி கற்பித்த வகைக்கு அமுதுபடி சாத்து 

படிக்கும்‌] ..... திருப்பரிவட்டம்‌ திருநந்தாவிளக்கு உப்ப 
முது 


பத்க்‌ முது கரியமுது இலையமுது அடைக்காயமுது ஊட்டி 
வித்து நைவெஆங்களுக்கு கீழ்களக்கூற்றத்து பிரமதேசம்‌ ஸ்ரீ 
வல்லல சதுவே-$இமங்கலத்து கங்கைகொண்டான்‌ பற்றி 


( திருப்பவும்‌ ) 


72 ஸ்‌. ,.. ... தேவதானம்‌ நீக்கி விட்டுக்‌ குடுத்த ஞான்று, 


14 லன்‌ குளத்துக்கு எல்கையாவது கழ்‌ எல்கை பாழ்கறம்‌ 
15  . கண்டியப்‌ பேரேரியில்‌ மேலைக்‌ கடைக்கொம்புக்கல ற 
ப படக லடிக ற்றுக்கு மேற்கு தென்‌ எல்கை . . ... 
த்‌ ல ல்‌ கரம்புக்கு வடக்கு மேல்‌ எல்‌ை 

18 க இக்குளத்தில்‌ நீர்நக்கலுக்குக்‌ இழக்கு வடவெல்கை 
29 மக்கும்‌, மலமும்‌, ,, காலுக்கு தெற்கு 

20 வன்‌ க்‌ குட்பட்ட நஞ்சை புஞ்சையு 


21 ம்‌ ம்‌ மேல்னோக்கன மரமும்‌ கீழ்நோக்கெ கிணறும்‌ மற்‌ 
28 று [மெப்பேர்ப்பட்ட] ஸமஷலராத்தியும்‌! நாங்கொள்ளுங்‌ கொள்‌ 
ஞமு . , * 





1. ஸமஸ்தப்ராப்தியும்‌ என்று இருத்தல்‌ வேண்டும்‌. 
2, கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை. 


த நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1966 [ 191 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி அட்‌ ஆண்டு 1 2 
வட்டம்‌ 7 அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ. பி. 17-18-ஆம்‌ 
ஊர்‌ ; சுசீந்திரம்‌ தூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்திய சல்லெட்டு | ன 
எ ட கத | 
அரசு ! ட்‌ முன்‌ பதிப்பு : த. 
மன்னன்‌ ! ௨5 ஊர்க்‌ கல்வெட்டு 1 வ 
எண்‌ ] 
இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாவது திருச்சுற்றிலுள்ள சிலை 


செதுக்கப்‌ பெற்றுள்ள தரண்‌. 


குறிப்புரை: இறப்புக்குடியாக உள்ளதில்‌ பத்தாம்‌ குடியைச்‌ சேர்ந்த நாச்சியார்‌ மகள்‌ குஞ்சி 
உமை இத்தாணை அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


சிறப்புக்குடி ப 
த்தாங்குடியி 

ல்‌ உடைய நா 
ச்சியார்‌ மகள்‌ கு 


மடு மே ம வ 


ஞ்சி உமை 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 192 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ட 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ க. பி. 17-18 
ஊர்‌ ; சுசீந்திரம்‌ ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இத்திய கல்வெட்டு ] ட 
்‌ i ஆண்டு அறிக்கை 

எழுத்து : தமிழ்‌ ழ்‌ 

முன்‌ பதிப்பு ; exe 
அரசு : — 
மன்னன்‌ : — ஊர்க்‌ கல்வெட்டு \ ல்‌ 

எண்‌ து 

J 

இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாவது திருச்சுற்றிலுள்ள சிலை 


செதுக்கப்‌ பெற்றுள்ள தூண்‌, 


குறிப்புரை:  இருமேனி செட்டியார்‌ அழகுடன்‌ ஆடும்‌ பெருமாளுக்கு இத்தூணை அளித்ததைக்‌ 


குறிக்கிறது. 
கல்வெட்டு ; 
1 திருமேனி செ 
2 ட்டியார்‌ 
9 அழகுடனாடும்‌ 
4 பெருமாள்‌ சத[ா]ே 
ப்‌] சருவை 








1 இது குறி ஒன்றினால்‌ காட்டப்‌ பெற்றுள்ளது, 


த, நா. தொ. ஆய்வுத்துறை. தொடர்‌ எண்‌ : 1968 193 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 


மொழி 2 
எழுத்து 2 
அரசு : 


மன்னன்‌ : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 2 8-ஆம்‌ ஆண்டு 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! கி.பி. 1140 
சுசீந்திரம்‌ 

நிர்‌ இந்திய கல்வெட்டு ர ன்‌ 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ 

முன்‌ பதிப்பு : தி. தொல்‌, வெ.தொ. 

பாண்டியர்‌ 17, பக்கம்‌ 125-126 
ஸ்ரீ வல்லப தேவர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 63 


எண்‌ ] 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ திருச்சுற்மின்‌ வடக்தப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


பாண்டிய மன்னன்‌ மாறவர்மன்‌ ஸ்ரீ வல்லபன்‌, முள்ளி நாட்டிலுள்ள இராஜராஜச்‌ 
சதுர்வேதிமங்கலத்து அரண்மனையில்‌ பள்ளியரைக்‌ கூடம்‌ என்னும்‌ மண்டபத்துப்‌ 
பள்ளிப்‌ பீடம்‌ முனையதரையன்‌ என்னும்‌ அரசு கட்டிலில்‌ அமர்ந்திருந்தபொழுது 
நாஞ்சி நாட்டு, சுசீந்திரமான சுந்தரபாண்டியச்‌ சதுர்வேதி மங்கலத்து சுந்திர 
முடைய மகாதேவர்‌ கோயிலில்‌ உள்ள கூத்தாடுந்‌ தேவருக்கும்‌ நம்பிராட்டியா 
ருக்கும்‌ நித்த நிவந்தங்கள்‌ செய்வதற்காக புறத்தாய நாட்டைச்‌ சேர்ந்த புள்ள 
மங்கலத்தில்‌ உள்ள சில நிலங்களைக்‌ கொடையாக அளிப்பதற்கு ஆணைப்‌ பிறப்‌ 
பித்ததைக்‌ குறிக்கிறது. 


பூ] 


மே 


at 


~ 


ஷுஷி ஸ்ரீ பூமகள்‌ ஜயமகள்‌ பொற்புயத்திருப்ப நாமகள்‌ விரும்ப 
நா 

ன்‌ மறை நெறியினில்‌ யிருநிலமுழுவதும்‌ ஒரு துடை நிழற்றிக்‌ 
கருங்கலி கடிந்து 

செங்கோலோச்சி ஏத்தருநர்‌ கீர்த்தியிம்‌ சேது பரியந்தம்‌ கோத்‌ 
தொழில்‌ நடாத்திப்‌ பார்த்திவரிறை 

ஞ்சி வென்றி முரசம்‌ முன்றில்‌ முழங்கப்‌ பொருசிலை பன்னை நல்‌ 
பிலஞ்சேரக்‌ கனக மால்வரைக்‌ கயல்‌ “ச வாஸ 

விளையாட விஜைய அலிஷேகம்‌ முறைமையில்‌ பண்ணி விலகிய 
கதிர்மணி வீரஸீஹாஸநத்து வீற்றிருந்‌ 

தருளிய கோமாற பன்மராந தி,புவனசக்கரவற்திகள்‌ ஸ்ரீ உல்லல 
தேவற்கு யாண்டு எட்டாவது நாள்‌ [ஈர] ஏழிந்நால்‌ 

முள்ளிதாட்டு ராஜராஜர்‌ சதுவே-$:மங்தலத்நுக்‌ கோயிலினுள்‌ 
ளாலைப்‌ பள்ளியை கூடத்துப்‌ பள்ளிப்‌ பீ 


( திருப்பவும்‌ ) 


i, 
3 


10 


1 


12 


13 


14 


16 


17 


18 


19 


20 


21 


22 


டம்‌ முனையதரையனில்‌ எழுந்தருளியிருந்து நாஞ்சி நாட்டு சுனி 
ரமான சுகீரபாண்டியச்‌ சதுவே-திமங்‌ 

கலத்து வாலையார்‌ செய்யத்‌ திருவாய்‌ மொழிந்தருளினபடி[த்‌ 
தங்களூர்‌] சுசரமுடைய்‌ மஹாதேவர்‌ கோ 

யிலில்‌ கூத்தாடுந்‌ தேவர்க்கும்‌ நம்பிராட்டியார்க்கும்‌ திருப்படி 
மாற்றுள்ளிட்டு வேண்டும்‌ நிவஷங்களுக்‌ 

கு இறுப்பதாக தேவதானம்‌ இறையிலியாக நாம்‌ முன்பு குடுத்த 
புறத்தாய நாட்டுப்‌ புள்ள மங்‌ 

கலத்தில்‌ இந்நாட்டு இருக்கந்துறையில்‌ தும்புருநாரத ஈஷீரமுடை 
யார்க்கு நீர்‌ நிலம்‌ பத்துமாவும்‌ 

கருஞ்‌ செயில்‌! பத்துமாவும்‌ அய்யன்‌ குடுத்தருளித்தாக இருக்கத்‌ 
துறையார்‌ நமக்கு சொன்னமையில்‌ புள்ளமங்‌ 

கலம்‌ மாளிகை முதற்படி நான்கெல்லைக்கு உட்பட்ட நிலத்திலேய்‌ 
நிலங்கலந்தபடி நீர்நிலம்‌ பத்து மாவும்‌ 

பத்து மாக்‌ கருஞ்‌ செய்யும்‌ தும்புருநாரத ஈறரமுடையார்க்கு தேவ 
தானமாக எட்டாவதிநெதிராமாண்டு முதல்‌ நீக்கி 

புள்ளமங்கலம்‌ மாளிகை முதல்ப்படி நான்கெல்லைக்குட்பட்ட 
நிலம்‌ சுசீந்திரமான சுஷீரபாண்டியச்‌ ச துர்வேதிமங்‌ 

கலத்து கூத்தாடுந்‌ தேவர்க்கும்‌ நம்பிராட்டியார்க்கும்‌ இருப்படி 
மாற்றுள்ளிட்டு வேண்டும்‌ நிவந்தங்களுக்கு காராண்மையும்‌ ௮ 

ந்தராயமும்‌ உட்பட்ட தேவதானம்‌ இறையிலியாகப்‌ பெறவேணு 
மென்று மானாபரண மங்கலத்து நம்பியும்‌ ஆ 

ண்ட [பிள்ளைலட்ட] கயிராக,யாஜியாரும்‌ நமக்கு சொன்னமை 
யில்‌ முன்பு நாங்‌ குடுத்த கேழ்விப்படியும்‌ உள்வரிப்படியு 

ம்‌ எட்டாவது னெதிராமாண்டு முதல்‌ காராண்மையும்‌ அனராய 
மும்‌ உட்பட தேவதானம்‌ இறையிலியாகக்‌ கைக்‌ கொண்‌ 

டு திருப்படிமாற்றுள்ளிட்ட நிவனீங்கள்‌ செலுத்துவிக்க வென்‌ றும்‌ 
இப்படிக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டுவித்துக்‌ கொ 

ள்க வென்று திருவாய்‌ மொழிந்தருளினார்‌ என்று திருமலிர ஓலை 
செழுவலூருடையான்‌ எழுத்தினாலும்‌ ஸலிவித்ரெ?, ,. , 





இ. தொல்‌. வெ. தொகுப்பில்‌ புஞ்செய்‌ எனப்‌ படிக்கப்பட்டுள்ள து. 
இது தி. தொல்‌, வெ, தொகுப்பில்‌ * ஸவஸ்திஸ்ரீ * என்று படிக்கப்பட்டுள்ளது, 


த. நா, தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ 2 
வட்டம்‌ ! 
ஊர்‌ ! 
மொழி; 
எழுத்து ! 
அரசு / 


மன்னன்‌ ! 


கல்வெட்டு : 


தொடர்‌ எண்‌ : 1968 | 194 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ; — 
ஆகு ட வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 422 
ஸ்‌ 
அகத்தின்‌ வாம்‌ இ. பி. 1256 
ல்‌ த்‌ 
ரம்‌ 
சத்திர இந்திய கல்வெட்டு 1 ட 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு ; இ. தொ. ௮. 9/1107 
பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு \ 64 
வீரபாண்டியர்‌ பல்‌ J 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, தெற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


ஊர்ச்‌ சபையினராலும்‌, கோயில்‌ சீகாரியத்தாராலும்‌ எழுதப்பட்ட செயகட 
வோலை இது. வீரபாண்டியதேவரின்‌ நம்பிராட்டியார்‌, உலகமுழுதுடையாள்‌ 
என்னும்‌ சொக்கத்தாண்டாள்‌ சு£ந்திரமுடைய நாயனார்க்குத்‌ இருவமுது 
படைப்பதற்கும்‌ மூன்று பிராமணர்களுக்கு உணவு அளிப்பதற்காஃவும்‌ புதுப்‌ 
பொன்‌ இருநூறு அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


[7 


கொல்லம்‌ ௫௱க 0௨ மாண்டை தனுஞாயிறு 08 சென்ற வியாள 
வாட்சையும்‌ வி. . 

காஃஙியும்‌ பெற்ற இந்நாளால்‌ நாஞ்சி நாட்டு வீடான சுந்‌ 
கதரசோழச்‌ சதுவேஃ . , 

டையார்‌ பபாலீடரம்‌ உடைய நாயனார்‌ ஸ்ரீ கோயிலில்‌ திருச்சுற்று 
மண்டபத்தில்‌ இருந்து . . 

காரி[ய]ஞ்‌ செய்வாரும்‌ இருந்தெழுதின செயகடவோலைக்‌ கரண 
மாவது உடையார்‌ மவ, , 

வற்கு பெருமான்‌ ஸ்ரீ வீரபாண்டியதேவர்‌ நம்பிராட்டியார்‌ சொக்‌ 
கத்தாண்டாளென்‌ . 

நித்தில்‌ செல்வதாக திருவமுதுக்குக்‌ கற்பிச்ச அரி[9] குறுணி இரு 
நாழிக்கும்‌ அஞ்சிரண்டால்‌ . . 

ஒரு நாழியும்‌ பூஜாகாலத்து அமுது செய்யும்‌ ஸராஷணர்‌ 
மூவற்க்கு வெஞ்ச . , 


(திருப்பவும்‌) 


10 


1! 


12 


ம 
பப 


16 


17 


18 


23 


24 


25 


நல்‌ முக்குறுணியுங்‌ கூட . . . க்குங்‌ கல்பிச்ச புதுப்பொன்‌ அச்சு 
௨0 

ற்றினு.. இவூர்‌ தேவரடியாள்‌ குன்றாண்டி இருவாண்டிகைக்‌ 
கொண்ட அச்சு . 

கைக்குச்‌ செலுத்தும்‌ அரி[9] குறுணி இதில்‌ பெரியநாயனார்த்‌ திருவ 
முதுக்கு அரி... 

க்கு வெஞ்சனத்துக்குத்‌ திருவமுது செய்விச்சச்‌ சோறு தான்‌ 
கொண்டு வருமா . . 

௭. ராஹணர்‌ ஹோஜநத்துக்கு ஓராண்டில்‌ இவன்‌ செலுத்தும்‌ 

மாஸம்‌ ஒன்பது . . 

றுத்துவாராகவும்‌ செலுத்துமிடத்து முட்டுகல்‌ இவன்‌ கைக்‌ 
கொண்ட அச்சு ஈ௫.. . 

ன்றே கால்‌ . வச்சி கண்ட அச்சு ௩௯ ங்கூட. அச்சு ரக 
க்குஞ்‌ செலுத்தின நில . . 

ள்க்கைக்‌ குளத்தின்‌ கீழ்‌ அமரபுயங்க வாய்க்காலுக்கு வடக்கு . , 
கரைக்‌ கழ்‌ முருகறை . . 

இடை பள்ளிபடை தடி ௯ நிலம்‌ ௧ . .யும்‌ இந்திரவீர வாய்க்கா 
லுக்கு தெற்குக்‌ கீழ்‌ குண்‌ , . 

. , ஆகத்‌ தடி மூன்று நிலம்‌ 88 ன்‌ மேல்‌ அச்சு 0௨ மேல்படி. 
யான அ. , 
. அமரபுயங்க வாய்க்காலுக்கு தெற்கு . , மடத்து கேசவநாரா 
ய[ணன்‌ ] 
. பனையறை தடி நிலம்‌ , . 95 ம்‌ வேளைய்க்‌ . , டு வடக்கு 


நாலாங்கண்ணாறு மேல்‌ 


. . பூவன்‌ தடி க நிலம்‌ 2 வும்‌ ஆக ஓற்றியோலை . . ம யன்‌ 
மேலும்‌ , . 


... இதின்னு கட்டிய அச்சு ௩௰எ ம்‌ கற்பி . . , ,னோடி கூட... 

. . நிலம்‌ . யின்‌ மேலும்‌ ஒள்ள ஒற்றிறை . . . அச்சு எம்‌ 
கூட. . 

ச்சு எமக . . . கீழ்கரை வர ஹவஷோரம்மில்‌ தென்‌ கண்ணாற்றில்‌ 


குளத்தில்‌ பெரும்‌ . . 
அச்சு ௬௰ கொடுத்து விலை கொண்டுடைய கலம்‌ மூன்‌ . ஒன்‌ 
றும்‌ ஆக இந்நில . . 


தொண்ணூற்று நாலும்‌ மேல்படியில்‌ செலவாண்டி சேகராண்‌ 
டான்‌ கைக்கொண்ட ௮ , ,! 





கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை. 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968/195 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ன்‌ 

வட்டம்‌ ; அகத்திஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி.பி, 17-18-ஆம்‌ 
. நூற்றாண்டு 

ஹர்‌ : சுசீந்திரம்‌ இந்திய கல்வெட்டு | 

மொழி: சமஸ்கிருதமும்‌, தமிழும்‌ ஆண்டு அதிக்கை ] 

பழுத்து : திரந்தமும்‌, தமிழும்‌ ஜன்‌ எதில? 3 

அரசு ; _— த்ய கல்வெட்டு | 85 

மன்னன்‌ ; க J 

இடம்‌ : கருடாழ்வார்‌ சன்னதி, வடக்குப்‌ பக்கத்‌ தூணில்‌ சிலைக்கு மேல்‌, 

குறிப்புரை:  சுசீந்திரத்தைச்‌ சேர்ந்த ஆசிரியர்‌ கேசவன்‌ கேசவன்‌ என்பாரின்‌ பெயர்த்தியால்‌ 


இத்தூண்‌ அளிக்கப்பட்டதைக்‌ குறிக்றெது. 


கல்வெட்டு : 

1 உ; திசா 
2 லாதி 
3 ய தஹ 
4 லஜேஹ 
5. ஹிந்த ௪ 
6 கேப்பவ 

7 வேதி 
8 ஹட 
9 வஜேஹ 
10 சஹிந்த? 
1] சுசீந்தி 
12 ரத்து வா 
13 த்தியார்‌ 
14 கேசவ 

15 ன்‌ கேச 
16 வன்‌ பேத்‌ 


17 [தி]யால்க்‌ கு 
18 இப்ப சத 
19 ர சேவை 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968) 196 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : டன்‌ 
வதும்‌ அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ.பி, 12-ஆம்‌ 
நூற்றுண்டு 
ஊர்‌ ; சுசீந்திரம்‌ இந்திய கல்வெட்டு 1 ந 
மொழி : தமிழ்‌ ச்‌ ன J 
ரத்‌ தமிழ்‌ முன்‌ பதிப்பு : வவ 
அரசு 7 பண ஊர்க்‌ கல்வெட்டு \ 
pers k 66 
மன்னன்‌ : ] 
இடம்‌  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, வாகன மண்டபத்தின்‌ வடக்குப்‌ பக்கச்‌ 
சுவர்‌, 


குறிப்புரை: கல்வெட்டின்‌ இடைப்‌ பகுதியே உள்ளது. சுசீந்திரமுடைய நயினார்க்குத்‌ திருவ 
முது படைப்பதற்கும்‌, பிராமணர்களுக்கு உணவு வழங்குவதற்குமாக நிலம்‌ 
அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


ண்டு துத்‌ இ அம ஜி, ம 

, உடையார்‌ பபாஜி . 
ஸடுலெயும்‌ ஸ்ரீ காரி/ய]ஞ்‌ செய்வ . . 
முடைய நாயனாற்கு பெரும , 
உலகமுழுதுடையார்‌ நித்தல்‌ செலு . , 
நெல்‌ முக்குறுணி ஒரு நாழியும்‌ . . 
மை உட்பட நெல்‌ முக்குறுணி] . . 
இவ்வச்சு இருநூற்றிலும்‌ 1 
௫௫ க்கும்‌ நாள்‌ க க்குச்‌ செ 
அஞ்ஞாழியும்‌ திருவேங்கட . 
ஆக முன்னாழியும்‌ எபராஷஹண ரேலாஜன , . ] 
12 ம்‌ இப்படி செலுத்துவாராகச்‌ . , 


வெட கு ஷே ஐஐ. வவ! 


எவ பு 
ம ஜு. தே கதே ு9ி இ 


13 யருக்கும்‌ ஒன்றொன்றே காலாக . . 
14 ங்கள்வெல்லை வேள்க்கைக்‌ குளத்‌ . . 
ப்‌ அம வோ ஜ்னுங்க கடத தி்‌ த்து மல்‌ சம்த அட்ோக்‌ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |968| 198 
மாவட்டம்‌ 1 கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு | _— 
வ்ட்டல் ம அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! கொல்லம்‌ 654 
த்த கி, பி, 1478 
ஊர்‌ ! சுசீந்திரம்‌ | 
ட ப இந்திய கல்வெட்டு ட்‌ 
மொழி சமஸ்கிருதம்‌ பண்டு அறின்ன ௮ 
ல்‌ கடல்ல 
னை க்‌ முன்‌ யதிப்பு : த. தொல்‌. வெ. தொ, 
அரசு ! திருவிதாங்கூர்‌ 1111, பகுதி 1, பக்கம்‌ 
வங்கத்‌. 3 23 
மன்னன்‌ ! இராமவர்மர்‌ வண கவு 68 
எண்‌ 
J 
இடம்‌ : தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, செண்பகராமன்‌ மண்டபம்‌ வடக்குப்‌ பக்கச்‌ 
சுவர்‌. 


குறிப்புரை!  இருவிதாங்கூர்‌ மன்னர்‌ இராமவர்மர்‌ இம்மண்டபம்‌ அமைத்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 

கவே கோஉடிஸ ௨000 விதி 

ம்வி.மாறெள சி.,யாதே.த ஜா 

வை மெ தக வஸேகுவாறே வ; 

திவசி வறிதுமுழகெ றாசவ281.. 
க்‌) 

கெகெமாஸாதே, ஹ்‌ தவ கலி 

தாாலி.மாண௦ ஸ்ரீ 24 ஸ்ரீ ராகிரே 

வஞீ வூ$உாழு ஐஓலாஊணிற க; 


[0 து தனது ஜே ௨ ஆ மே ௩ பவ 


த உ௱௱ோணை ௨௧%, செளலே 8 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 / 199 


மாவட்டம்‌ ; கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ; வு 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ ஆண்டு 820 
9. 1644 
ஊர்‌ : சுசீந்திரம்‌ 
Q ல 3 இந்திய சுல்வெட்டு க 
மாழி தமிழ்‌ ஆண்டு அறிக்க | 
எழுத்து : தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு : ல 
அரசு — ப 
ஊர்க்‌ கல்வெட்டு | 69 
மன்னன்‌ ! ஆக எண்‌ ர்‌ 
இடம்‌ :. தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கொடிமரத்தின்‌ முன்‌ உள்ள தெற்குப்‌ 
பக்கத்‌ தூண்‌, 


குறிப்புரை : சுசந்திரத்தைச்‌ சேர்ந்த நங்ஙய்ய அம்மையைப்‌ பற்றிக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு 


௮௱உ௰ ஷ்‌ 
சொர 

சுசந்‌ 

திரவா 
திதங்‌ 

நய்ய ௮ 
ம்மை 


மே ௩3 ஆ வு ஜே து வு 


கணக்கு 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968) 200 


மாவட்டம்‌ ; 
வட்டம்‌ : 
ஊர்‌ ; 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ ; 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ௮ 

அகத்‌ தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ ச. பி. 17-18 
சுசந்திரம்‌ ஆம்‌ நூற்றாண்டு 
தமிழ்‌ இந்திய கல்வெட்டு 2 


ள்‌ ண்டு அறிக்கை | 
தமிழ்‌ = J 


மண்டப முன்‌ பதிப்பு ; ட்ட 


ம்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 ௪0 


ப்‌ | 
எண 
J 
காணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, மயில்‌ மண்டபத்தின்‌ மேற்குப்‌ பக்கத்‌ தரை. 


[வ]டுகநாதன்‌ அளித்த கொடையைக்‌ குறிக்கிறது. 


1 [வ]டுகனாதன்‌ 
2 [ச]தா சேர்வை 


த்‌, நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1908/20( 





மாவட்டம்‌ ; கன்னியாகுமரி ஆலன்‌ ஆன்றிஃ ப 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ ஆண்டு 759 
: . தி. பி, 1583 
ஊர்‌ ; சுசீந்திரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்திய கல்வெட்டு னி 
ம்‌ ஆண்டு அறிக்கை ட்‌ 
எழுத்து: தமிழ்‌ ர 
முன்‌ பதிப்பு ; ட 
அரசு : தல்‌ 
மன்னன்‌ : _— ஊர்க்‌ கல்வெட்டு ந்‌ 
எண்‌ த்‌ 
இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, மயில்‌ மண்டபத்தின்‌ மேற்குப்‌ பக்க மேல்‌ 
பட்டி, 
குறிப்புரை: ௬சீந்திரமுடையார்‌ கோயில்‌ சன்னதியில்‌, பண்டாரம்‌ பனைமறைத்தாடி என்பார்‌ 
ஊஞ்சல்‌ மண்டபம்‌ எடுப்பித்ததைக்‌ குறிக்கிறது. 
கல்வெட்டு : 


கொல்லம்‌ ௭௱௫௯ று தை ௨௰௫ உடையார்‌ சுசிவிந்திர , . 
2 தியில்‌ ஊஞ்ச மண்டகம்‌ கெட்டின பண்டாரம்‌ பனை[ம/றைத்‌ 
தாடி. . 
9 மேல்ப்படி கோயிலில்‌ முறையில்‌ பூங்‌(ங)குடி பொயிசொல்லாமெ 
யார்‌ ம... 


4  செய்ததன்ன தூண்‌ சதாசேவை நன்றாக 


த. நா, தொ, ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ! 
வட்டம்‌ 1 
ஊர்‌ ; 
மொழி ; 
எழுத்து ! 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 
சுசீந்திரம்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 1968 / 202 


ஆட்சி ஆண்டு 1 தடட 

வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ, பி, 17-18-ஆம்‌ 
நூற்றாண்டு 

இத்திய கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை பது 

முன்‌ பதிப்பு : த 

ஊர்க்‌ கல்வெட்டு 

பயை] ல 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, மயில்‌ மண்டபத்தின்‌ மேற்குப்‌ பக்கத்‌ தூண்‌, 


சு£ந்திரமுடைய நயினார்க்கு .. . 


ன இரவி என்பானின்‌ மனைவி மார்த்தாண்ட 


குட்டி என்பவள்‌ அளித்த கொடையைக்‌ குறிக்கிறது. 


1 » இட ட லய ட ட உட 
2 முடையநயிஞனர்‌.., 

3 ன இரவி உடைய பெண்சாதி 
4 


மாத்த[ஈ]ண்ட குட்டி கணக்கு ஆக 


த. ழா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |968/ 203 


மாவட்டம்‌ ! 
வட்டம்‌ ! 
ஊர்‌ | 
மொழி 2 
எழுத்து 2 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ ர 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : வ 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 7 கொல்லம்‌ 817 
க்‌ ப இ. பி. 1631 
சுசீந்திரம்‌ 
மிழ்‌ இந்திய கல்வெட்டு il 
தமிழ ஆண்டு அறிக்கை ] அப 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு ! லக 
உ ர்க்‌ கல்வெட்‌( ன்‌ 
ஊ க வட்டு ர்‌ 5 


எண்‌ ] 


முன்‌ உதித்த நங்கை அம்மன்‌ கோயில்‌ மண்டப நுழைவாயிலில்‌ தெற்குப்‌ பக்கச்‌ 


சுவா. 


முந்நூற்று நங்கை அம்மனுக்கு ஆண்டு தோறும்‌ ஆடித்‌ திங்கள்‌ பூரத்து நாளில்‌ 
நிருவூசல்‌ வீழா நடத்துவதற்கும்‌ தேரில்‌ வீதி எழுந்தருளிவிக்கவும்‌ நிலம்‌ அளித்‌ 
ததைக்‌ குறிக்கிறது. 


சொ 


கொல்லம்‌ ௮௱௰எ ணு ஆடி ம ௨ சிவிந்திரமுடைய 

நயினார்‌ கோயில்த்‌ தெய்வகன்னிகளில்‌ சிறப்புக்குடி மூத்தகுடி 
இடப்பா 

க மகள்‌ மாதம்மைக்குட்டி கணக்காக அம்மை முன்னூற்று நங்‌ 
கைக்கு 

ஆண்டுதோறும்‌ திருவாடிப்பூரத்து நாள்ச்‌ சிறப்பும்‌ இருஷசலும்‌ 
பெரிய தே 

ர வீதிவளைய எழுந்தருரூகிற இருநாள்ச்‌ செலவு வகைக்கு 
காராண்மை 

யாக மேற்படி கோயிலில்ப்‌ பாரிசைவரில்‌ குப்பையாண்‌ , . திகள்‌ 
க்‌ 

ம்‌ தானகரண மேல்‌ வாரம்‌ சோராவொற்றிக்‌ கொண்டு விட்டுக்‌ 
குடுத்த தெர்‌ 

க்‌ குளத்தின்‌ கீழ்‌ முட்டைக்குளி மடைப்‌ போக்குத்‌ தாளையடிக்க 
வரில்‌ க 

முது காலில்ப்‌ பிள்ளை வயல்‌ ௯ உசுல்‌ ஒன்றுபாதி வக ௯ க்கு 


ற கக்கு 


(திருப்பவும்‌) 


10 
1 


12 


13 


14 
15 


16 


18 


19 
20 
21 


மேல்‌ வாரம்‌ ௨ மகா படி ஐ, 

ல்லின்‌ . பாதி , . ௯ க்கு ணு ௧ க்கு மேல்‌ வாரம்‌ ௨யக ன்‌ 
படி ௯. ௩௰ ஆக 

ஒட , ம்‌ டெ யான்‌ வசம்‌ குடுத்த ம எ௰௫ க்கு உபையம்‌ ௯: 
க ம்‌ அக 

எ , ஆண்டுதோறும்‌ பற்றிக்‌ கொண்டு அம்மை இருவூசல்‌ ஆடும்‌ 
பத்து 

இருவூசல்‌ பிடிக்கும்‌ அம்மைமாருக்கு பருவட்டம்‌ ஒன்றும்‌ . .ம்‌ 
. பருவட்டம்‌ ஒன்று காராண்மை கை ஏ[ற்று] நடத்தும்‌ பேற்கு 
ப 

வட்டம்‌ ஒன்றும்‌ குடுத்து ஆசந்திரதாரமேற்‌ சந்ததிப்‌ பிறவேசமே 
நடத்திப்‌ 

போதுவாராகவும்‌ இப்படி நடக்கும்மிடத்து ஒரு நாள்‌ முட்டினால்‌ 
கோ 

ர. மோகத்தில்‌ கைப்பிக்கும்‌ வண்ணம்‌ . திரமும்‌ 


ல்லிப்‌ போதுவாராகவும்‌ இந்‌ 
தப்படி நடக்க கைப்பித்த 
இடப்பாகம்‌ மகள்‌ 
மாதம்மைக்‌ குட்டி எழுத்து ௨ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1966/ 204 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 10-ஆம்‌ ஆண்டு 

வட்டம்‌ :  அகத்திஸ்வரம்‌ சக்‌ அத்ன்‌ அப வைய 

ஊர்‌ : சுசீந்திரம்‌ இந்திய கல்வெட்டு 1 ஸ்‌ 

மொழி ; தமிழ்‌ என்ற்‌ அக்‌ J இந்‌.கல்‌.தொ. V, பக்கம்‌ 


எழுத்து : வட்டெழுத்து முன்‌ பதிப்பு : ல்‌ ம்‌ ப்‌ 


அரசு : சோழர்‌ 1 
ஊர்க்‌ சுல்வெட்டு ப 
மன்னன்‌ : முதலாம்‌ இராசராசன்‌ எண்‌ 1 
இடம்‌  : கைலாசநாதர்‌ கோயிலின்‌ வெளிப்‌ பக்சம்‌ உள்ள பாறையின்‌ கிழக்குப்‌ பக்கம்‌. 
குறிப்புரை: ஈழநாட்டு மழவரையன்‌ சென்னிகண்டன்‌ என்பவன்‌ சு£ந்திரத்து மகாதேவர்க்கு 


ஒரு திருநந்தா விளக்கு எரிப்பதற்கு நாள்தோறும்‌ உழக்கு நெய்‌ அளிக்க ஐம்பது 
ஆடுகள்‌ மூலபரடைச்‌ சபையார்‌ வசம்‌ ஒப்படைத்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


1 ஹைஹி ஸ்ரீ கோஇராசஇராசகேசரி பன்‌ 
2 மர்க்கு யாண்டு பத்தாம்‌ யாண்டு துடங்‌ 
9 தின கற்கடக ஞான்று நாஞ்சி நாட்டு 
4  வமதேயம்‌ இருச்சிவிந்திரத்து 

ம்‌ 8ஹாதேவர்க்கு [ஈ]ழநாட்டு மழவ 

6 ரையன்‌ சென்னிகண்டன்‌ நிசதம்‌ உழ 

ர க்கு நெய்‌ சந்திரா தித்தவல்‌ இர 

8 வும்‌ பகலு முட்டாமல்‌ எரிவதாக வ 

9 ச்ச இருநொந்தா விளக்கு ஒன்று இதுக்கு 
10 வைச்ச சாவா மூவாப்‌ பேராடு அஞ்ம்பது 
11 இவை மூலபரடை வாலையார்‌ வசம்‌ காட்டி 
12 க்‌ குடுத்தன மூலபரடைச்‌ சவையாரும்‌ 

13 எம்பெருமான்‌ வெட்டிர்‌ குடி படைத்‌[தெ]ரு 
14 மன்‌ சணையந்துறையாக்கி வழி காட்டி 

15 க்‌ குடுத்தன 


த. தா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ ; 1968! 205 


மாவட்டம்‌ !: கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! 2+ 10-ஆம்‌ ஆண்டு 
வட்டம்‌ ; அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 7 சுமார்‌ ௧. பி, 10-ஆம்‌ ; 
ஊர்‌ : சுசீந்திரம்‌ நூற்றாண்டு: ) 
மொழி தமிழ்‌ இத்திய கல்வெட்டு 1 

ஆண்டு அறிக்கை ] ந்னு 
எழுத்து ! வட்டெழுத்து 

. . ர முன்‌ பதிப்பு ! இ. தொல்‌. வெ. தொ. 
அரசு : பாண்டியர்‌ IV, பகுதி 1] பக்கம்‌ 
மன்னன்‌ ; கோச்சடையமா றன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு வ 

ரர 7௦ 

இடம்‌ தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கைலாசநாதர்‌ சன்னதியின்‌ இரண்டாம்‌ 


திருச்சுற்று ஆனைப்‌ பாறை. 


குறிப்புரை: சுசிந்திரத்து மகாதேவர்க்கு, புறத்தாய நாட்டு இழக்கந்துறையைச்‌ சார்ந்த 
அறுகைவணிகன்‌ கண்ணிபழஞ்சி என்பவர்‌ திருநுந்தா விளக்கு ஒன்று எரிப்‌ 
பதற்கு ஐம்பது ஆடுகள்‌ மூலபரடைச்‌ சபையாரிடம்‌ ஒப்படைத்ததைக்‌ குறிக்‌ 


கிறது. 
கல்வெட்டு : 
1 ஷஹி ஸ்ரீ கோச்சடையமாறற்கு யா 
8... ண்டு இரண்டு இதனெதிர்‌ பத்து இவ்வா 
3 ண்டு மகர நாயிற்று இருபதாந்தியெ 
4 இ நாள்‌ நாஞ்ச நாட்டு திருச்சிவிந்‌ 
5 திரத்து எம்பெருமானுக்கு புறத்தா 
6 ய நாட்‌ டிழக்கந்துறை அறுகை வணிய 
7 ன்‌ கண்ணி பழஞ்சி வைச்ச திருநொ[ந்‌]தா 
8 விளக்கொன்று சந்திராதிச்சவல்‌ நிசத முழக்கு நெய்‌] 
9 யெரிவதாக மூன்று நியாயம்‌ பிழையாதன சா 
10 வா மூவா பேராடு ஐய்ம்பது இல்வாடு ஐய்ம்ப 
11 தும்‌ எம்பெருமான்‌ ஸ்ரீ காரியமாராய்கின்ற 
12 மூலபரடை ஸலையார்க்குக்‌ காட்டிக்‌ குடுத்‌ 
13 தென்‌ [அறுகை கண்ணி ப]ழஞ்சியென்‌ 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968 / 206 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி ; 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


குறிப்புரை : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ; பவட 

அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ; கொல்லம்‌ ஆண்டு 
மல்லி 661-- 1 

சுசீந்திரம்‌ க்‌ தி. பி. 1486 
இத்திய கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ர்‌ லு 

தமிழ்‌ 


முன்‌ பதிப்பு ; டவ 


ஊர்க்‌ கல்வெட்டு ] 
எண்‌ ்‌ 


76 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, மரவாகன மண்டபத்தின்‌ வடக்குப்‌ பக்கச்‌ 
சுவர்‌ (மேற்குப்‌ பக்கம்‌). 


சுசீந்திரமுடைய நாயஞார்க்கு திருநத்தாவிளக்கு ஒன்று எரிப்பதற்காக பொன்‌ 
னும்‌, மற்றும்‌ புதுப்பொன்‌ பன்னிரண்டு அச்சும்‌ அளிக்கப்பட்டதைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு ; 


1 ஹவா ஸ்ரீ கொல்லம்‌ [௬1௬௧ மாண்டைக்‌ கெதிராமாண்டை 
இங்‌... 

2 று உ சென்ற ஞாயிறுந்‌ திருவோண மிந்நாளால்‌ ஸ்ரீ கீடம்‌ 
சுந்தர 

3 சோழச்‌ சதுவே.$3 மங்கலத்து உடையார்‌ பாவக முடைய நாய 


னார்‌ திருவாசல்‌ மாடத்து 

4 ஸபெலெயும்‌ ஸ்ரீகாரியஞ்‌ செய்வாரும்‌ கூடி இருந்தடத்து செய்த 
காரியமாவது பரமக்குடி பெரியநாட்ட 

5 ரன! பகவதி ஆழ்வாரான அமரகோனார்‌ டுவீ முடைய நாய 
னர்க்கு நியதி ஒரு திருதந்தா விளக்கு எரிவதாகக்‌ சு 

6 டுத்த பொன்னும்‌ [மற்றும்‌] பூணும்‌ பொன்‌ [அச்சு] 0௨ இவ்வச்சுப்‌ 
பன்னிரண்டும்‌ இந்நாயனார்‌ ஸ்ரீகோ 


7 யிலில்‌ . .,... முப்பது வட்டமும்‌ உடைய தென்‌ , காடமெவல்‌ 
லும்‌ தாமோதரம்‌ 
8 - . ல்லும்‌ இரவி. ,..... லம்‌ கொற்றெனாடும்‌ இவ்வனை 


வோம்‌ இவ்வச்சு 0௨ ங்‌ கைக்‌ 

9 கொண்டு இந்நாள்‌ முதல்‌ நாயனார்‌ கோயிலில்‌ [இடை] நாழிகை 
யில்‌ நியதமெரிப்பதான திருநந்தாவிளக்கு 

10 ஒன்று இம்மார்கமே விளக்கெரிக்குமிடத்து ஒரு நாள்‌ முட்டு 
கில்‌ முட்டிரட்டி எரிப்பதாகவும்‌ இரண்டு நா 

1 ஒலக ததக டு தருநாளைக்கு2 





இவ்வெழுத்து வரிக்கு மேல்‌ எழுதப்‌ பெற்றுள்ளது, 2. அக்கலிிக்ட்டு மு முற்றுப்‌ பெறவில்லை, 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968/ 207 


மாவட்டம ! கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! ணி 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ கி.பி. 17-18-ஆம்‌ 
ஊர்‌ ! சுசீந்திரம்‌ நூற்றாண்டு 
த இந்திய கல்வெட்டு | 
மொழி 1 தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] நத 
எழுத்து ! தமிழ்‌ முன்‌ பதிப்பு : வயு 
அரக : அம்‌ 
மன்னன்‌ : வ்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 2 
எண்‌ ள்‌ 
இடம்‌ 1! தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கொன்றையடி சன்ன தியில்‌ தெற்குப்‌ பக்கத்‌ 
தூண்‌. 


குறிப்புரை : ஆண்டார்‌ இராயக்குட்டி என்பவர்‌ தூண்‌ ஒன்று அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


பண்ட , மப 
தாமன்‌ வித்திரனை 
பாசலக்‌ கணக்கு 
ஆண்டார்‌ . ராய 
க்குட்டி செவித்த தி 
ருப்பணி சதாசே 


வை தாணுத்‌ தூண்‌ 


மூ ஆ. போட வு தே 88 ப 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ; 


வட்டம்‌ ; 
மொழி : 
எழுத்து ; 


அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 

சுசீந்திரம்‌ 

தமிழ்‌ 

தமிழ்‌ 

சோழர்‌ 

முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 


தொடர்‌ எண்‌: 1968/ 209 


ஆட்சி ஆண்டு ; 92-ஆம்‌ ஆண்டு 
வரலாற்று ஆண்டு : தி. பி. 1102 


இந்திய கல்வெட்டு ] ன 

ஆண்டு அறிக்கை | 

முன்‌ பதிப்பு : தி. தொல்‌. வெ. தொ, 
ஊர்க்‌ கல்வெட்டு L 79 IV, பகுதி II மழ 


எண ] 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, இரண்டாம்‌ திருச்சுற்றில்‌ மேற்குப்‌ பக்க 


முள்ள ஆனைப்‌ பாறை. 


இக்கல்வெட்டு வெண்பாவில்‌ எழுதப்பெற்றுள்ளது. சேய்லூர்மண்‌ பூவணவன்‌ 
காரி என்பவன்‌ சு$ந்திரமுடைய நாயனார்‌ கோயிலில்‌ தேவியை எழுந்தருளச்‌ 


செய்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


1 ஷீ ஸ்ரீ சுலவு மலற்சோலைச்‌ சுசீந்திர 

2. வாக்குத்‌ தலநிகழ்‌ மாதைச்‌ சமைத்தான்‌ 

3 நிலவு புகள்‌! வாளபையற்‌ கியாண்டு பதினா 

4 [றி]ரட்டி சேய்லூர்‌ மண்‌ பூவணவன்‌ காரி புரிந்‌ 
து 





1 


நிலை புகழ்‌ என்று படிக்கவும்‌, 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ; 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு: 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 
சுசீந்திரம்‌ 
தமிழ்‌ 
வட்டெழுத்து 
பாண்டியர்‌ 


வீரபாண்டியன்‌ 


தொடர்‌ எண்‌: 1968/ 210 


ஆட்சி ஆண்டு : 4--6-ஆம்‌ ஆண்டு 
வரலாற்று ஆண்டு ; தி. பி. 956 


இந்திய கல்வெட்டு | ட 


ஆண்டு அறிக்கை 

முன்‌ பதிப்பு 1 தி. தொல்‌. வெ. தொ. 
111, பகுதி 1, பக்கம்‌ 74 

ன்னு கல்வெட்டு 80 

எண்‌ 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, இரண்டாம்‌ திருச்சுற்றின்‌ கிழக்குப்‌ பக்கத்‌ 


தில்‌ உள்ள ஆனைப்‌ பாறை. 


இருவழுதி வளநாட்டுத்‌ திருக்கோளூரைச்‌ சேர்ந்த சாத்தஞ்சிங்கம்‌ என்பான்‌ சுசீந்‌ 
இரத்து எம்பெருமானுக்கு திருநந்தா விளக்கு ஒன்று எரிப்பதற்கு ஓவ்வொரு 


நாளும்‌ உழக்கு நெய்‌ 


குதிக்கிறது. 
1 
2 
ச 
4 
5 
6 
7 
8 
9 
10 
11 த்தன 


அளிப்பதற்காக ஐம்பது ஆடுகளை அளித்ததைக்‌ 


ஹவரி ஸ்ரீ சோழன்‌ தலை கொண்ட கோ வீரபாண்டி 
யர்க்கு யா[ண்‌]டு நான்கு இதனெதிர்‌ ஆறு இவ்‌ 
வாண்டு கன்னி நாயிறு பிறந்த ஹுகிமாஷி மு 
தலாகத்‌ திருச்சிவிந்திரத்து எம்பெருமானு 

க்கு நியதம்‌ உழக்கு நெய்‌ முட்டாமல்‌ எரி 

வதாகத்‌ திருவழுதி வளநாட்டுத்‌ திருக்கோளூர்ச்‌ சா 
த்தஞ்‌ சிங்கம்‌ வைத்த திரிநொந்தா விளக்கு ஓ 
ன்று இதுக்கு விட்ட சாவா மூவாப்‌ பேராடு 
மூன்று நியாயமும்‌ பிழையாதன ஓய்ம்‌ 

பது இவை பருடைச்‌ சவையார்க்கு காட்டி குடு 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968 / 211 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 


எழுத்து : 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! 1544-ஆம்‌ ஆண்டு 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ தி.பி. 976 
கசீந்திரம்‌ 
தமிழ்‌ இந்திய கல்வெட்டு ன 
ஆண்டு அறிக்கை 
வட்டெழுத்து 
. 2 முன்‌ பதிப்பு ; லி 
பாண்டியர்‌ 
வீரபாண்டியன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு னு 
எண்‌ 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாவது தருச்சுற்றிலுள்ள இழக்குப்‌ 
பக்க ஆனைப்‌ பாறை, 


மஹிமாகர வளநாட்டுத்‌ தேவதானப்‌ பிரமதேயம்‌ சோளாந்தக மங்கலத்தைச்‌ 
சேர்ந்த பெருமருதூர்க்‌ காப்பியன்‌ சோழாந்தகப்‌ பிரமமாராயன்‌ என்பவர்‌ சுசீந்‌ 
இரத்து பரமேசுரர்க்கும்‌, பரமஸ்வாமிகளுக்கும்‌ இரண்டு திருநந்தா விளக்குகளை 
அளித்ததைக்‌ குறிக்கிறது, கல்வெட்டின்‌ ஒரு பகுதி சுவரினால்‌ மறைக்கப்‌ 
பட்டுள்ளது. 


ணர்‌ 


சோழன்‌ தலை கொண்ட கோ வீரபாண்டியற்கு 

யாண்டு பதி[னை]ஞ்சு இதன்‌ எதிர்‌ நாலு இ 

வ்வாண்டு நாஞ்சி நாட்டுப்‌ பிரம்மதே[யம்‌] தி 

ருச்சிவிந்திரத்து பரமேசுரர்க்கும்‌ இவ்வூர்த்‌ திருவேங்கட 

நிலை பரமஹாமிகளுக்கும்‌ [2]ஹிமாகர வளநாட்டுத்‌ தேவதான[ப்‌] 

பிரமதேயம்‌ ஸாளம;ாமத்து சோளாந்தக மங்கலமுடைய பெரும 

ருதூர்க்‌ காப்பியன்‌ சோளாந்தகப்‌ பிரம மாராயனாயின 
நாராயண ஸ்ரீ 

மாயவன்‌ வைத்த திருநொந்தா விளக்கு இரண்டு இரண்டும்‌ 
இவ்வாண்‌ 

- . -. [ஒ]ளஞ்லூற்றுத்‌ தொண்ணூற்று மூன்று முதலா இரவும்‌ 
பகலும்‌ 

தல ௮ல்‌ தித்தவல்‌ திருவுண்ணாழிகையி 

அதத. திருவிளக்கு இர[ண்‌]டினுக்கு இ 


( திருப்பவும்‌ ) 


72 
13 
14 
19 
16 
17 


டட [நிச]திப்படி நாராச நாழி... 
ரிய்‌ நெய்‌ முட்டாமலட்டுவதாக கொ 

. துங்‌ கொண்டு உவச்சின வஏயி[லி] 
. . . நித்தம்‌ இப்பரிசு அட்டுவதா 

. டைச்‌ சவையோம்‌ இவ்விளக்‌[கெரி] 


_ வ்வூர்‌ பரடை! ஸலையார்‌ 





1. இவ்வெழுத்து வரிக்குக்‌ சீழ்‌ எழுதப்‌ பெற்றுள்ளது. 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968/212 


மாலட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்‌எ ஆண்டு : 15+ 4-ஆம்‌ ஆண்டு 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ ௧, பி. 976 
ஊர்‌ : சுசீந்திரம்‌ \ 
Q ட ர இந்திய கல்வெட்டு பக 1 

மாழி தமிழ்‌ அண்டு அறிக i 
எழுத்து : வட்டேழுத்து 

முன்‌ பதிப்பு : 
அரசு ; பாண்டியர்‌ 
ட்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 82 

மன்னன்‌ : வீரபாண்டியன்‌ எண்‌ ] 
இடம்‌ : தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று ஆனைப்‌ பாறை, 
குறிப்புரை :  மஹிமாகர வளநாட்டுத்‌ தேவதானப்‌ பிரமதேயம்‌ சாளகிராமத்தைச்‌ சேர்ந்த 


சோழாத்தகப்‌ பிரமமாராய நாராயணம்‌ ஸ்ரீ மாதவன்‌ என்பவர்‌, சுிந்திரத்து 
பரமஸ்வாமிகளுக்கு நாள்தோறும்‌ பன்னிருநாழி அரிசி திருவமிர்து படைக்க, 
மூலபரடைச்‌ சபையாரிடம்‌ நிலம்‌ கொடையாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு: 

[ வாவி ஸ்ரீ சோழன்‌ தலை கொண்ட கோ வீ 

2 ரபாண்டிய[ர்க்கு] யாண்டு பதினஞ்சு 

3 இதனெதிர்‌ நாலு இவ்வாண்டு நாஞ்சி 

4 நாட்டுப்‌ பிரமதேயம்‌ ஸ்ரீ சுஜீ,த்துத்‌ தி 

5 ருவேங்கட நிலை தின்றருளின பரமஷுா 

6 மிகளுக்கு மஹிமாகர வளநாட்டு தேவதான 
7 ப்‌ பிரமதேயம்‌ ஸாளம,ாமத்துச்‌ சோழா 

ர ந்தக மங்கலமுடைய பெருமருதூர்க்‌ காப்பி 
9 யன்‌ சோழாந்தகப்‌ பிரமமாராயனாயின 
10 நாராயணம்‌ ஸ்ரீ மாதவன்‌ பொதில்‌ நானாழி 
11 ச்செய்தரிசியாக நிசதம்‌ பன்னிருநாழி 
12 இருவமிர்தரிசி செல்வதாக விலை கொண் 
13 ட பூமியாவது திருச்சிவிந்திரத்து 
14 எம்பெருமான்‌ ஸ்ரீ காரியமாராய்கன்ற மூ 
15 லபரடைச்‌ சபையோம்‌ எம்பெருமான்‌ தேவதா 
16 ன மருதகுண வாய்க்காலால்‌ நீருண்டு நெல்‌ வி 
17 ரைவது [நிரு]பசேகரவளநல்லூர்‌ நாற்கல 
18 ம்பாடு ஒரு மாவும்‌ முக்கலம்பாடு தடி ஓ 
த ப த பல்‌ உ௰ மாவு முக்கலம்‌ பாட்டு 


ற்கு 
(வ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


தொடர்‌ எண்‌: 1968/ 213 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 24 14-ஆம்‌ ஆண்டு 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : இ, பி. 11-ஆம்‌ 
.... தூற்றாண்டு 
சுசீந்திரம்‌ இத்தல சல்கெட்டு | 
ஆண்டு அறிக்கை | 
தமிழ்‌ J 
வட்டெழுத்து முன்‌ பதிப்பு : ட 
பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | 3 
ப எண்‌ * 
்‌ சடைய[வர்மர்‌] J 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, ஆனைப்பாறைக்குக்‌ கிழக்கே தரை. 


கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. 
யப்‌ பெருமாள்‌ குறிக்கப்படுதிறார்‌, 


கே ௩4 ஜே ெட வு 6 05 ப 


ப 
ம 


ஷி ஸ்ரீ கோச்சடைய . . 


ரண்டு இதனேதிர்‌ பதினா . . 


சுசீந்திரத்து எம்பெருமான்‌ தாணுமால 


நாஞ்சி நாட்டு தேர்க்கரும்ப . , 


னாதி தந்து இவன்‌ தம்‌ . . . 


ணிய டக க டல அமிது . 


திகு பங்கு , . தொ... 
த்து எம்பெருமான்‌ . , 
தாகச்‌ சந்திராதித்தவ . . 
இதனுக்‌[கு] வைச்ச சா 
இவை மூலபரடைச்‌ , , 


த்‌. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968 | 214 


மாவட்டம்‌ ! கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! _— 
வட்டம்‌ ! அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு சுமார்‌ கிபி. 12-19-ஆம்‌ 
தூற்றாண்டு 
ஊர்‌ ! சுசீந்திரம்‌ \ 
இந்திய கல்வெட்டு 
ee 
மொழி ! தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
டக தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ன்‌ 
அரசு ! க 
மனம்‌. = ஊர்க்‌ கல்வெட்டு 1 84 
எண்‌ ] 
இடம்‌ :  தரணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, விஷ்ணு கருவறையின்‌ மேற்குப்‌ பக்க பட்டி. 


குறிப்புரை:  சுசீந்திரமுடைய நாயனார்‌ கோயிலுக்குத்‌ திருவிளக்கு ஒன்று கொடையாக 
அளித்ததைக்‌ குறிக்றெது. 


கல்வெட்டு : 
1 திருவிளக்கு ஒன்றுக்கு வைச்சப்‌ . . . . தலைவனார்‌ . வாணைக்கு 
. ரையறான . 
2 உ ராஜராஜ மண்டலத்து ராஜேஆரசோழ வளநாட்டு , , பஷ 


தேயம்‌ , , சருப்பேதிமங்கலத்து . , 
ஏ மாணிக்க , . வைச்ச திருநொந்தாவிளக்கு ஒன்று , . 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ; 


வட்டம்‌ : 


உவர்‌ 


மொழி: 


எழுத்து 


அரசு : 


மன்னன்‌ ; 


இம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு ல்‌ 


அகத்தீஸ்வரம்‌ 


சுசீந்திரம்‌ 


தொடர்‌ எண்‌: 1968 / 215 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 1 த 
வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 722 
இ. பி. 1546 
இந்திய கல்வெட்டு \ 
ஆண்டு அறிக்கை. | இ 
மூன்‌ பதிப்பு : தி. தொ. ௮. 12/11/2 


்‌ 3 
எண 


ஊர்க்‌ கல்வெட்டு | 8 
) 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்றில்‌ உள்ள ஆனைப்‌ 
பாறையின்‌ கிழக்குப்‌ பக்கம்‌. 


சத்‌ தரமுடைய நயினர்‌ கோயில்‌ செண்பகராமன்‌ சந்தி உமா பூசைக்கு தேவர்டி 
யாரில்‌ ஒன்பதாங்‌ குடியைச்‌ சார்ந்த கேரளக்குட்டி என்பவரால்‌ அளிக்கப்பட்ட 
கொடையைக்‌ குறிக்கிறது. 


விஹி ஸ்ரீ கொல்லம்‌ எ௱உ௰௨ ஷ்‌ ஆடி மீ எ ௨ சென்ற 
புதனாட்சையும்‌ உரோகணியும்‌ அபர பக்கத்து 

ஏகாதெஃியும்‌ இன்னாளால்‌ உடையார்‌ சுசீந்திரமுடைய நயினார்‌ 
கோயில்‌ சீகாரியம்‌ செய்கின்றவரும்‌ சவையிலே 

வரும்‌ கணக்கு எழுஇனவரும்‌ கூடி சன்னதியில்‌ இருந்து ஆதி 
சண்டேச்சுரப்பிறமாணம்‌ எழுதிக்‌ தடுத்த பரிசாவது 

நாஞ்சி நாட்டு சுசீந்திரத்து உடையார்‌ சுசீந்திரமுடைய நயினார்‌ 
கோயில்‌ தேவரடியாரில்‌ [சி]றப்பில்‌ ஒன்பதாங்‌ குடி 

யில்‌ நம்பிளை கேரளக்குட்டி முடியிலாடும்‌ பெருமாளுக்கு சண்‌ 
டேச்சுரப்‌ பிறமாணம்‌ எழுதிக்‌ குடுத்த 

பரிசாவது மேற்படி கோயில்‌ செண்பகராமன்‌ சந்தி உமா 
பூசை கற்பித்த வகையில்‌ நாள்‌ ஒன்றுக்கு 

[சோ]று பதக்கல்‌ மேற்படியாற்கு நாம்‌ உண்ணி னிலத்து 
[ஒ]துக்கும்‌ . . . ' 








சல்வெட்டின்‌ மற்றப்‌ பகுதி டைக்கவில்லை. 


த நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968 | 216 


மாவட்டம்‌ 7 கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! கல்‌ 
வட்டம்‌ ! அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு | சுமார்‌ ந. பி, 11-12-அம்‌ 
்‌ டல்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ | சுசீந்திரம்‌ 
ட இந்திய கல்வெட்டு 

மொழி ! தமிழ்‌ அல விட | ததன்‌ 
வக தமிழ்‌ முன்‌ பதிப்பு : னன்‌ 
அரசு ! சோழர்‌ 
மன்னன்‌ 1 முதலாம்‌ குலோத்துங்கன்‌ ர்க்‌ *ல்ிவங்டு: ) 86 

எண்‌ r 

J 

இடம்‌ :  தாணுமாலயப்பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்றில்‌ ஆனைப்பாறைக்குக்‌ 


கிழக்கே உள்ள பாறை, 


குறிப்புரை: கல்வெட்டு இடையிடையே சிதைந்துள்ளது. ஐம்பது ஆடுகள்‌ கொடையாக 
அளிக்கப்பட்டதைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு ; 


1 விவி ஸ்ரீ புகள்மாதுவிளங்க செ .... 

2 கள்‌ புணர உரிமையிற்‌ சிறந்த ம. . 

8... தர ஏனை மன்நவர்‌ , . . , ஏதிலுற்றிழித . . 
4  ங்காஸநத்து அவனிமுழுதுடை , , 

௪... ராந சக்கரவத்தி ஸ்ரீ குலோத்துங்க , . 

8  ரவத்தி ஸ்ரீ குலோத்துங்கசோழ . . 

7 அகவும்‌ . . [மேனி . .ந்நை.. 
8 
9 


11 ந்கு வைத்த . .... த்‌ 

78 சாவா மூவா பேராடு ஐம்பது . . 

13  .. உழக்‌[கு நெய்‌] முட்டாமல்‌ அ[ட்‌] , ... 
மன த ககெ்குத்‌ ட தக்கு ஐ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌: 


1968 | 217 


மாவட்டம்‌ கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு னு 
வட்டம்‌ ம்‌ அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு சுமார்‌ த, பி. 17-18 
ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : சுதந்திரம்‌ 
இந்திய கல்வெட்டு ட 
மொழி £ தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு நட 
அரசு தலால்‌ ஊர்க்‌ கல்வெட்டு \ 87 
மன்னன்‌ உ வ்‌ J 
இடம்‌ : தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாவது திருச்சுற்றில்‌ உள்ள தூண்‌, 


குறிப்புரை: நெல்லையைச்‌ சேர்ந்த வாச்சான்‌ திருநீலகண்டன்‌ என்பார்‌ இத்தூணைக்‌ கொடை 
யாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 

னது (இ 
நெல்லை ௬ வாச்‌ 
சான்‌ திருநீலக 


ண்டன்‌ சதா சேவை 


[த - ங்கு வ 


த, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968 /218 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 
மொழி : 
எழுத்து : 


அரசு ; 


மன்னன்‌ : 


இடம 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 3 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 696 
க கி. பி. 1520 
சுசீந்திரம்‌ 
ர இந்திய கல்வெட்டு | 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
தமிழ்‌ ட்‌ 
முன்‌ பதிப்பு : க்ஸ்‌ 
திருவிதாங்கூர்‌ 
உதையமார்த்தாண்டவர்மர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | 88 
எண்‌ 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, இரண்டாம்‌ திருச்சுற்றில்‌ உள்ள ஆனைப்‌ 


பாறைக்குக்‌ கிழக்கு. 


நாஞ்சி நாட்டு சுசந்திரத்து உடையார்‌ சுசீந்திரம்‌ உடைய நயி.ஞர்க்கு அமுது 
படிக்காக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


1 அருளிச்செயல்‌ செ[ய]துங்க நாட்டு சங்கரநாராயண வென்று மண்‌ 
கொண்ட பூதல வீர ஸ்ரீ உதைய மாத்தாண்ட . 
2 . . நாம்‌ விட்டுக்‌ குடுத்த நாஞ்ச நாட்டுச்‌ சுசீந்திரத்து உடையார்‌ 


சுசீந்திரம்‌ உடைய தயினாற்கு செலவு கற்பித்த வகையில்‌ மேற்‌ 
படி கோயில்‌ பொரசைவால்‌ . , இவன்‌ 


J திருவினத்தான்‌ இராகவனுக்கு நாள்‌ ஒன்றுக்கு சோறு முன்னாழி 
யாக பற்றிப்‌ போதும்படி சா . . வகைக்கு அழுதுபடி முன்‌ 
னாழிக்கு . . 

4 உள்படி மேற்படி கோயில்‌ நின்றும்‌ நெல்லும்‌ ஏற்று அமுதுபடி 
முன்னாழியும்‌ கோயிலில்‌ கொண்டு சென்று அத்த[ச]ாம பூசை 
யில்‌ இப்படி நெதப்பி , , 

க ன்ன பூசையில்‌ . . , கையும்‌ செய்வித்து சோறுகொண்டு 
போதும்படி ஆசத்திரதாரவம்‌ சந்ததிப்‌ பிற[(வேசமே| கல்லிலும்‌ 
செம்பிலும்‌ வெட்டுவி 

6 த்து சோறு முன்னாழியும்‌ பற்றிக்கொண்டு போதும்படி கொல்லம்‌ 
௭௮௯. ற சித்திரை மாதம்‌ மிக உ கவம௨உக்ஷத்து அமாவாசி 
யும்‌ பெற்ற சதைய , , 


* 
7 . வதி , . களக்கர்‌ சோழகுலவல்லிபுரத்து வீரமாத்தாண்ட சது 
றுவேதிமங்கலம்‌ என்று நம்‌ பேரால்‌ . . 
0] ந்தக்‌ கற்பித்தமைக்கு இத்தரகு பிடி பாடாக்‌ கையாஷம்படியாக 
வும்‌ பாற்து இப்படிக்கு இராமன்‌ இராமன்‌ எழுத்து ௨ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ ; 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை ; 


கல்வெட்டு . 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 
சுசீந்திரம்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌: 1968) 219 


த்‌ 


ஆட்சி ஆண்டு : க 
வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ.பி 17-18-ஆம்‌ 
தூற்றாண்டு 


இந்திய கல்வெட்டு | 
ஆண்டு அறிக்கை ] 
முன்‌ பதிப்பு : த 


ஊர்க்‌ கல்வெட்டு 1 89 
[ 


எண்‌ ] 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, இரண்டாவது திருச்சுற்றின்‌ கற்சிலைத்‌ தூண்‌. 


அணஞ்சமுத்து என்பாளின்‌ மகள்‌ நாச்சியார்‌ கொடை அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


[சிறப்புக்‌] 
குடியில்‌ ௮ 
ணஞ்சமுத்‌ 
து மகள்‌ நா 


ச்சியார்‌ ௪ 


ஜே லெட்‌ ஷே நத ப 


தா சேவை 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968/ 220 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : க்‌ 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 2 சுமார்‌ இ. பி, 17-18 
ஊர்‌ 7 சு£ந்திரம்‌ ஆம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்திய கல்வெட்டு 1 கு 

ஆண்டு அறிக்கை | 
எழுத்து ! தமிழ்‌ ] 

மூன்‌ பதிப்பு 2 ஷு 
அரசு _— 
மன்னன்‌ : ட ஊர்க்‌ கல்வெட்டு | 

டண்‌ 90 

J 

இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, துவஜஸ்தம்பத்திற்கு வடக்குப்பக்கத்தில்‌ 


உள்ள தூண்‌ சிலையின்‌ 8ழ்‌. 


குறிப்புரை: தேரூர்‌ நாகமணி மகள்‌ நாகம்மை செய்வித்த சேவையைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


தேரூரில்‌ ந 
ரகமணி ம 
கள்‌ நாகம்‌ 
மை புண்[ணீ] 
யம்‌ இந்த [ 
௬ பத்தியு 

ம்‌ சதா ே 


[௦ லு தனது. இனத] அன. மே ம வ 


சர்வை 


த்‌. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968) 221 
மாவட்டம்‌ ; கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : அணை 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 861 
a 2 கி. பி. 1685 
ஊர்‌ : சுசீந்திரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்திய கல்வெட்டு | னு 
்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து : தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு : க்ஷ 
அரசு : ரு 
த்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | 91 
மன்னன்‌ : 9 எண்‌ 
J 
இடம்‌ ! தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, உண்ணாழி மண்டபத்தின்‌ வடக்குப்‌ பக்கத்‌ 
தூண்‌ இலைக்கு மேல்‌. 
குறிப்புரை:  இருவாழ்மார்‌[ப]ன்‌ அணஞ்ச பெருமாள்‌ புள்ளை என்ற பெயரைக்‌ குறிக்கிறது, கல்‌ 
வெட்டின்‌ முதல்‌ பகுதியே உள்ளது. 
கல்வெட்டு : 
௮௱௬௰க ற 
ஆனி மீம்‌ [க]ஈ.த்‌[தி] 
கையில்க்கு இ 
ருவாழ்மார்‌[ப]ன்‌ 


அணகஞ்ச பெருமா 


ள்‌,புள்ளை , , 


11 இ உ மே ஐ வு 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 / 222 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! . *+8-ஆம்‌ ஆண்டு 
லட்டம்‌ 2 அகத்‌ இஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ கிபி, 10-ஆம்‌ 
க சூத்திரம்‌ கம்‌ 
மொழி 7 தமிழ்‌ இதி சங்கம்‌ ௮ 
ஆண்டு அறிக்கை 
எழுத்து ! வட்டெழுத்து 
்‌ முன்‌ பதிப்பு ! — 
அரக : பாண்டியர்‌ 
மன்னன்‌ : சடையமாறன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 9 
எண்‌ டு 
இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ ஆனைப்‌ பாறையின்‌ மேற்குப்‌ பக்கம்‌, 


குறிப்புரை: சுசீந்திரத்து எம்பெருமானார்க்கு நுந்தாவிளக்கு எரிப்பதற்காகச்‌ சாவா முவாப்‌ 
பேராடு அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 
1 .. [கோ]ச்சடைய மாறர்க்கு யா 
2 , - இதனெதிர்‌ எட்டு 
3 . சிங்க நாயிற்று 
4... ந்திரத்து எம்‌ 
5 . , உழக்கு நெ 
6 ௨..தாக ஓடை நா 
7 . ண்டங்கு. 
6 . தூ விளக்கு 
9 வாமூவா பே 
10 ,,ப்ரடை 
11 டிக்கு! 





ரரி கல்வெட்டின்‌ ஒரு பகுதி கட்டடம்‌ ஒன்றினால்‌ மறைக்கப்பட்டும்‌, முடிவறாமலும்‌ உள்ளது. 


த. நா, தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ! 


வட்டம்‌ 7 


மொழி 7 
எழுத்து : 
அரசு ! 


மன்னன்‌ 1 


இடம்‌ ர 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 
சுசீந்திரம்‌ 
சமஸ்கிருதம்‌ 
கிரந்தம்‌ 
இருவிதாங்கூர்‌ 


மார்த்தாண்டவர்மர்‌ 


தொடர்‌ எண்‌: 1968 | 225 


ஆட்சி ஆண்டு 7 _— 

வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 586 
இ, பி, 1410 

இந்திய கல்வெட்டு |. 

ஆண்டு அறிக்கை ] 


தி. தொல்‌, வெ. தொ. 
1111, பக்கம்‌ 83 


முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு \ 93 


எண்‌ ] 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, ஜகந்தீஸ்வரத்து ராமேஸ்வரர்‌ சன்னதி 
முன்‌ உள்ள வடக்குப்‌ பக்கத்‌ தூண்‌. 


இருவிதாங்கூர்‌ மார்த்தாண்டவர்மர்‌ சுசீத்திரமுடைய நயினார்‌ கோயிலில்‌ 
ஈச்சுரர்க்கு சபா மண்டபம்‌ கட்டியதைக்‌ குறிக்கிறது. கல்வெட்டு, சமஸ்கிருத 


செய்யுளாக அமைந்துள்ளது. 


1 ஹி ஸ்ரீ பு 
2 ஹஹ கொ 
2 ல்லம்‌ ௫௱ 

4 ௮௬ மா 

9 ண்டு ராமா 
6 மோகெ பகா 
ச்‌ ஷெ ஸு வதி 
8 ஸவி 

9 வெ 

10 ஸி௦ஹ 

11 யாதெ 

12 துமா 

13 யா? 

14 ரூ 

15 வதிநீமெ 


( திருப்பவும்‌) 


16 
17 
18 
19 
20 
27 
22 
சிசி 
24 
ப] 
26 
27 
28 
29 


உரசி தரிதயு 
தெ லாநாவாளெ 
அ புமைஷேோர 8 
கா௦[௯2௫]8£.5.4 
ரண[வ?] பி 

4) & ஸ்ரீ 
ய£[வி விவா 
மர௦/4ீதி.4 சாயா 
ஸ0[சீவ-20] ஷா 
நெ[சாதீ] ளீ 
ரெ; [ஸ2க-]ம- 
த [ஷலா] கே 
[எக்கா] ௨ 
து [பற] ஹக 
ண்ட்‌ 

ல்‌ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968] 224 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ 2: 
மொழி : 


எழுத்து 2 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 2--9-ஆம்‌ ஆண்டு 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ. பி, 10-ஆம்‌ 
நூற்றாண்டு 
சுசீந்திரம்‌ 
த இந்திய கல்வெட்டு | 
தமழ்‌ ஆண்டு அறிக்கை | பன்‌ 
வட்டெழுத்‌ 
டசி முன்‌ பதிப்பு ; தி. தொல்‌. வெ. தொ. 
பாண்டியர்‌ 17, பகுதி 11, பக்கம்‌ 118 
மாறஞ்சடையன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு i 94 


எண்‌ ] 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, ஆனைப்பாறை 


கொழுவூர்க்‌ கூற்றத்து 8ழ்குண்டாற்று வெளியாற்றூரைச்‌ சேர்ந்த தென்னவன்‌ 
ஸ்ரீ தொங்கப்‌ பல்லவரையன்‌ என்பவர்‌, சுசீந்திரத்து எம்பெருமானுக்கு நிலமும்‌ 
பொன்னும்‌ கொடையாக அளித்ததைச்‌ குறிக்கிறது. 


மே ௩3. ஆ 


10 
1 
12 


கோமா றஞ்சடையர்க்கு யாண்டு இரண்டு இதனெதிர்‌ மூன்று இவ்‌ 

வாண்டு மிதுன ஞாயிற்றுத்‌ இருச்சிவிந்திரத்து எம்பெருமான்‌ 

ஸ்ரீ காரியமாராய்கின்ற மூல/பர]டைச்‌ சபையோம்‌ கொழுவூர்க்‌ 
கூற்ற 

த்துக்‌ கீழ்குண்டாற்று வெளியாற்றூர்‌ தென்னவன்‌ ஸ்ரீ தொங்க 
பல்லவரைய 

னாயின அரையன்‌ விழுப்பேரரையனால்‌ பொன்‌ கொண்டு இத்‌ 
திருச்சி 

விந்திரத்து ஸ்ரீ கோயிலில்‌ ஸஹராஹணர்‌ உண்பதாக இவன்‌ வைச்‌ 

ச திருவக்கிரத்துக்கு விற்றுக்‌ குடுத்த பூமியாவது எம்பெருமான்‌ 

தேவதானம்‌ நிருபசேகரவளதநல்லூர்‌ வடக்குச்‌ சமைந்‌ தில 

ம்‌ இதனுக்கு கீழெல்லை ஆற்றுக்கு மேக்கு தென்னெல்லைக்கும்‌ 

மணலுக்கும்‌ வடக்கு நந்தவனவிருத்திக்கும்‌ இதன்‌ வடதலைத்‌ து 

டவலுக்கும்‌ கிழக்கு இத்துடவலுக்கும்‌ யாலைக்காலுக்கும்‌ ம 


ருதகுண வாய்க்காலுக்கும்‌ வடக்கு தைச்சருங்‌ கொல்லருங்‌ குடி 


( திருப்பவும்‌ ) 


13 
14 
15 


17 


18 


19 


20 
21 


22 


இருக்கின்ற கொட்டில்களுக்கும்‌ திருவேங்கட வாய்க்கா லுக்கும்‌ கிழ 

க்கு ஆற்றுக்கு தெற்கு இவ்வெல்லை நடுவு ெந்தமைந்‌ நி 

லமும்‌ திடலும்‌ தக்கெம்‌ 'இறைய்வுக்களும்‌ நீர்க்கக்குத்தி வ 

யக்கி மண்டு நீர்‌ பாயப்‌ பண்ணினமையில்‌ இவ்வரையன்‌ விழுப்பே 

ரரையன்‌ வைத்த திருவக்கிரம்‌ பத்துக்‌ கலமும்‌ முட்டாதே உண்‌ 
பதா 


க இப்பூமி யிற்றுக்‌ குடுத்தோம்‌ பரடைச்சவையோம்‌ தென்னவன்‌ 
சி 


ரி தொங்கப்‌ பல்லவரையனாயின அரையன்‌ விழுப்பேரரையனுக்கு 


இ 


ப்பரிசே இவன்‌ அடி உறை தந்த பொன்‌ கொண்டு அமரபுசங்‌ 
கப்‌ பெருமாளுக்குத்‌ திருமுடியும்‌ திருவாபரணமும்‌ பண்ணுவி 


ச்ச அவிழேகஞ்‌ செய்விச்சோம்‌ மூலர்‌ பரடைச்‌ சவையோம்‌, 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968/ 225 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ண 
பணை அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு 1 சுமார்‌ இ.பி, 17-ஆம்‌ 
ஊர்‌ : சு£ந்திரம்‌ நூற்றாண்டு 
மொழி : தமிழ்‌ இந்திய கல்வெட்டு i ந 

ஆண்டு அறிக்கை 1 
எழுத்து : தமிழ்‌ ] 

முன்‌ பதிப்பு : க 
அரசு : ப 
மன்னன்‌ : ஸ்ஸ்‌ 2 வட 

தட்‌ கல்வெட்டு | 95 

எண 

) 

இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கருடாழ்வார்‌ சன்னதியின்‌ வடக்குப்‌ பக்கத்‌ 


தூணின்‌ சிலை. 


குறிப்புரை : கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. சு£ந்திரமுடைய நாயனார்க்குப்‌ பிரதோஷம்‌ 
செய்தல்‌, திருவிழாவில்‌ திருக்கண்‌ சாற்றுதல்‌ ஆகியவற்றுக்கு ஆகும்‌ பணம்‌ 
அறுபத்திரண்டுக்காக நிலம்‌ அளிக்கப்பட்டதைக்‌ குறிக்கிறது. 


ஷ..ஞ...ட பிர 
தோஷம்‌ ஒன்றுக்கு 


ன்‌, நீர்‌. ,ட்டிம 
ங்குடி . . . , சிவிந்திர 
தீதி. எடு ஆக பிர 
தோஷம்‌ கக்கு ம ௨ 
ஆக ஷ்‌ ஃக்கு [மீ] 0௨ 
க்கு பிரதோஷம்‌ [௨]ம௫ 
க்கு ம டூ திருவுளா 

12 வுக்கு திருக்கண்‌ சா 

13  ற்றுக்கு ம 0௨. ஆக 

14 ம ௬௰௨ க்கு தாம்‌ இ 
15 வர்‌ சுயாப்பிய 

16 மாகத்‌ திரிச்சுக்‌ குடு 

17 த்த நிலமாவது மேற்படி 
18 நாட்டு பறக்கை! , . . 


6. மே. ௩3 நே டெ டே 68 ஆ 


he he 
டல்‌ 





L கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை, 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968] 226 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 
மொழி : 
எழுத்து : 


அரசு : 


மன்னன்‌ 1 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு 2: 


கன்னியாகுமரி ' ஆட்சி ஆண்டு : 14-ஆம்‌ ஆண்டு 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : இ, பி. 999 
சுசீந்திரம்‌ 
்‌ இத்திய கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ஞ்‌ 

. Q ப 
எண அதிகன்‌ முன்‌ பதிப்பு 1 தி, தொல்‌, வெ. தொ, 
சோழர்‌ ்‌ [7 பகுதி 11, பக்கம்‌ 129 
முதலாம்‌ இராஜராஜன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


அ] ட 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, ஆனைப்பாறை. [கைலாசநாதர்‌ சன்னதிக்கு 
வெளிப்‌ பக்கம்‌], 


இராஜராஜ வளநாட்டுப்‌ பிரமதேயம்‌ சுசீந்திரத்து எம்பெருமானின்‌ தேவதான 
நிலங்களில்‌, மூவேந்த வேளான்‌ சொற்படி வரியை உயர்த்தி அதனை கோயி 
லுக்குச்‌ செலுத்த வேண்டும்‌ என்று தீர்மானிக்கப்பட்டதைக்‌ குறிக்கிறது. 


விவி ஸ்ரீ காந்தளூர்சாலை கலம[று]த்து 
கங்கபாடியும்‌ நுளம்பபாடியும்‌ தடி 
கை வழியும்‌ வேங்கை நாடும்‌ கொ 
ண்ட கோ ராஜராஜகேசரி பன்ம 

நற்கு யாண்டு பதிநாலு இவ்வா 

ண்டு விருச்சிக நாயறு இராஜராஜ 
வளநாட்டு நாஞ்சி நாட்டு ஸஹ தே 
யடி ஸுஜீகீரத்து எம்பெருமான்‌ 
தேவதானம்‌ நிருபசேகர வளநல்லூ 


ர்ப்‌ பால்‌ தென்‌ வளநல்லூர்‌ முன்‌ 


ப கவு 
மு. ஐ. ௩3 நே பேட ஷே ௦ அத்‌ 


கீழ்க்காராண்மை உடைய குடி 


a} 
8 


கள்‌ தாயதி உடையார்‌ உடைய 
நிலங்கள்‌ பெரியான்‌ மூவேந்த வேளா[ன்‌] சொல்ல நாஞ்சி 


டடம 
வூ ஷே 


நாட்டூர்கள்‌ [நிலம்‌ உடையன] மீயாட்சி உடையார்க்கு 


( திருப்பவும்‌ ) 


15 
16 
17 
18 
19 


20 
21 


22 


23 


க்கடன்‌ அட்டும்‌ , . . [விளைஞ்ச நிலத்தால்‌ மாத்தால்‌ முக்க 

லம்‌ அட்டிவரும்‌ நில[ங்‌]க[ளையு]ம்‌ பின்னையும்‌ பெரியான்‌ மூவே 

த்த வேளாரேய்‌ சொல்ல “விளைஞ்ச நிலத்தால்‌ மாத்தால்‌ முக்க 

லனே தூணி நெல்லு [கலம்‌] இச்‌ சொத்தை முறைபடி நீக்கி தே 

வர்‌ பண்டாரக்காலா[ல்‌] அஞ்ஞாழி நாராயத்தால்‌ கோயிலுக்‌ 
கேய்‌ கு 

ணந்து இட்டு அளந்து குடுப்பார்‌ பூவழி முக்கலனேய்‌ தூணியும்‌ 

கடன்‌ பற்றாத நிலத்துத்‌ தேவர்கர்ம்மிகள்‌ கண்காணித்து வரு 
வார்‌ 

களாவார்‌ இப்பரிசு இது அன்றென்று விலக்குவார்‌ திருவாணை 
மறுத்தா 

ர்‌ படுத்தண்டம்‌ பட்டு [கய்‌]வ தர்ம்மத்தைச்‌ சிவ தர்ம்மத்‌[தை] இ 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 | 227 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ; ௮ 
வட்டம்‌ ; அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி. பி, 75-16-ஆம்‌ 
ம நூற்றாண்டு 
ஊர்‌ ; சுசீந்திரம்‌ | 
இந்திய கல்வெட்டு 
௦ ்‌ ்‌ பதத 
மாழி ‘ சமஸ்கிருதம்‌ ஆண்டு அழகை | 
எழுத்து 7 இரந்தம்‌ 
கக்‌ படங்க முன்‌ பதிப்பு 1 — 
அரசு ! ட 
மன்னன்‌ ர க ஊர்ச்‌ கல்வெட்டு ] 97 
எண்‌ 1 ட 
இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, நந்தி சன்னதியின்‌ வெளியில்‌ பல்வ 


வடக்குப்‌ பக்கத்‌ தூணின்‌ சிலை. 


குறிப்புரை: கல்வெட்டின்‌ கடைசிப்‌ பகுதியே உள்ளது. லேஸதீக்ஷிதர்‌ என்பவர்‌ சு£ந்திரத்து 
அரங்கநாதப்‌ பெருமானுக்கு ஆற்றிய சேவையைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


யடிவாஷெடி [ண ] 
லெ௱வவடுகுஷட 
.-லெவாச-௯ஷித9 
௦ம.ரரமொ ஹூ 

க ஷாணடிகுஷூ9 
லெ அதிதழ 
சிவிந்திரத்து சிற்றாச்‌ 
சுரன்‌ . . அதிதர்‌ 


ஜே 4 ஓ வு தே ற்கு அ 


ல) 


த, நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 228 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 


மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ ; 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு : னு 
அசுத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 710 

க ட தி. பி. 1534 
சுசீந்திரம்‌ 
தமிழ்‌ இந்திய கல்வெட்டு ்‌. ௬ இ 

5 ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ J 
இருவிதாங்கூர்‌ முன்‌ பதிப்பு : இ, தொ. ௮. 89/1096 
வீர உதைய மார்த்தாண்ட க்‌ கல்வெட்டு | 99 

வர்மர்‌ J 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கைலாசநாதர்‌ சன்ன தியின்‌ உள்‌ பாறை, 


செயதுங்க நாட்டு சங்கரநாராயணன்‌ வென்று மண்‌ கொண்ட பூதலவீர உதைய 
மார்த்தாண்டவர்மன்‌ திருப்பாப்பூர்‌ மூத்தவர்‌, உட்கோயீலில்‌ எழுந்தருளி 
யிருந்தபோது சுசீந்திரமுடைய நாயனாருக்குத்‌ தாழைக்‌ குடியிலிருந்து சில நிலங்‌ 
களைத்‌ தேவதானமாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


ட] 


அருளிச்‌ செயல்‌ நயினார்‌ சிவிந்திரமுடைய நயினார்‌ கோயில்‌ சபை 
யார்‌ தா 

னத்தாற்கு எழுநூற்று ஒருபதாமாண்டு மாசி மாத [அரஞ்சாந்‌ 
தெயதி அமர பக்கத்து 

திறையோதெசியும்‌ நாயறாட்சையும்‌ பெற்ற உத்திராட த்நிளை 
செயதுங்க னாட்டு சங்கர 

நாராயணன்‌ வென்று மண்கொண்ட பூதல வீர றி வீர உதைய 
மார்த்தாண்டவன்மர்‌ திருப்பா 

ப்பூர்‌ மூத்தவராய நாம்‌ உடையார்‌ சுசீந்திரமுடைய நயினுற்கு 
தேவதானமாக [வி]ட்ட தாழைக்குடி 

ப்‌ பற்றில்‌ மீனமங்கலம்‌ உள்ளிட்ட பற்றும்‌ குளமும்‌ புரவும்‌ இ 

நான்கெல்லைக்கு உட்பட்ட 


ல்‌ 


ஒன்று உள்‌ 


தச்‌ 


கரையு[ங்‌] கரைக்காடும்‌ இதன்‌ . . , டு திருவரு , 
ளீட்ட 

பற்றும்‌ குளமும்‌ புரவும்‌ நான்கெல்லைக்கு உட்பட்ட , கரையும்‌ 
கரைக்காடும்‌ ஆக 

குளம்‌ இரண்டினால்‌ உள்ள நிலத்துக்கு மேல்‌ வாரம்‌ உவா இன 
போகம்‌ மற்றும்‌ நாம்‌ 


( இருப்பவும்‌ ) 


10 


1 


138 
14 
15 
16 
17 
16 
10 


20 


அம்‌ 
22 


23 


கொள்ளும்‌ முறைபாடு எற்பேற்ப்பட்டாய . . .ப்‌ பிறாத்திக்கும்‌ 
நாள்‌ ஒன்றுக்கு அமுது 

படி இரு நாழியாக இல வைப்பித்து போதும்படியும்‌ ஆண்ட 
ஒன்றுக்கு சந்தனம்‌ பல 

ம்‌ அஞ்சும்‌ மார்கழி மாதத்தில்‌ திருச்சுவிந்திர த்து நயினார்‌ கோயி 
வில்‌ 

ஒருத்திக்‌ குறி வாங்கிக்‌ கொள்ளும்படியும்‌ விட்டுக்‌ குடு 

த்தமைக்கு அப்பற்றில்‌ குடிமகன்‌ ஆய்யத்தில்‌ அய்யப்பன்‌ 

அதிச்சன்‌ கைக்கொண்டு சிலவும்‌ வைப்பித்தது ஆண்டு ஒன்றுக்கு 

சந்தனம்‌ பலம்‌ அஞ்சும்‌ மார்கழி மாதத்தில்‌ திருநாளுக்கு 

கோயிலில்‌ மேற்படி ஒருத்திக்‌ குறியும்‌ குடுக்கும்படி எழுநூற்று 
ஒருபதாம்‌ 

ஆண்டு மாசி மாதம்‌ அஞ்சாந்தெயதி உட்கோயிலில்‌ தாம்‌ வீடாய்‌ 
இருக்க குடு 

த்த அளவுக்கு இவ்வகைப்படியே ஆசந்திர தாரவர்‌ செல்வதாக 
கல்லிலும்‌ 

செம்பிலும்‌ வெட்டி இத்தரகு பிடிபாடாக [சில]வும்‌ வைப்பித்து 
சந்தனம்‌ 

பலம்‌ அஞ்சும்‌ இருநாளுக்கு ஒடுக்குவித்து கொண்டு குறியும்‌ குடு 

த்து போதும்படியும்‌ பாற்க இப்படிக்கு இராமன்‌ இராமன்‌ 
எழுத்து இத்த எழுத்து * 

வெட்டினனேன்‌ இற்ப்பி அய்யன்‌ தெண்டி ஈச்சுரம்முடையன்‌ 
எழுத்து 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 | 229 


மாவட்டம்‌ ! கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு : க 
வட்டம்‌ 2 அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி. பீ, 17-18-ஆம்‌ 
்‌ ற்ரண்டு 
ஊர்‌ £ சுசீந்திரம்‌ னனில்‌ 
மொழி ; தமிழ்‌ இந்திய கல்வெட்டு |. ட 
த ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து ! தமிழ்‌ 
அரசு 1 ஸு முன்‌ பதிப்பு ! ட 
மன்னன்‌ 1 க ஊர்க்‌ கல்வெட்டு | 
seni | 99 
இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, அலுவலக மண்டபத்தின்‌ கிழக்குப்‌ பக்கத்‌ 
தூண்‌. 
குதிப்புரை: சுசீந்திரத்திலுள்ள கோயில்‌ பழம்‌ பெருமையுடைய நகரத்தின்‌ திருக்கோயில்‌ 


என்று குறிக்கிறது. 


i தொன்னகர்‌ 
2 திருக்கோவில்‌ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968 | 250 


மாவட்டம்‌ ! கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! க 
வட்டம்‌ ! அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ ந. பி, 17-18-ஆம்‌ 
ண்டு 
ஊர்‌ 7 சுசீந்திரம்‌ என்‌ 
இந்திய கல்வெட்டு 
௦ ர்‌ — 
மனி அ தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து : மிழ்‌ 
க்‌ த்துப்‌ முன்‌ பதிப்பு : ட 
அரசு 1 ணர்‌ 
மன்னன்‌ | — ஊர்க்‌ கல்வெட்டு | 
(அ 
ப்‌ ட்‌ 100 
J 
இடம்‌ !  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, அலுவலக மண்டபத்‌ தூண்‌. 


குறிப்புரை: சுசீந்திரமுடைய நாயனார்‌ கோயிலில்‌ உள்ள தெய்வ கன்னிகளில்‌ இறப்புக்‌ 
குடியைச்‌ சார்ந்த நாலாங்குடி நல்ல உமையின்‌ மகள்‌ பாப்பகுட்டி என்பவள்‌ 
கொடை அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


சிவிந்தரமு 
டைய நயினா 
ர்‌ கோயிலில்‌ 
தெய்வ கன்னி 
களில்‌ சிறப்பு 
க்குடி நாலா 
ங்குடி நல்ல 
உமை மகள்‌ 


பாப்ப குட்டி 


ல்‌ த அ ௪. து இ னது) த்‌ து பட த ஓட வூ 


= 


சதா சேவை 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 281 


மாவட்டம்‌ ; கன்னியா குமரி ஆட்சி ஆண்டு : க 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ; சுமார்‌ க. பி. 17-18 
ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : சுசீந்திரம்‌ ்‌ 
ர இந்திய கன்வெட்டு 
மொழி ர தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | யு 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 1 — 
அரசு : னார்‌ ்‌ 
ன்‌ கி ஊர்க்‌ கல்வெட்டு 
இடம்‌ : தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ அலுவலக மண்டபத்‌ தூண்‌. 


குறிப்புரை: ஈரங்‌ கொல்லி பிச்சன்‌ என்பவர்‌ கொடை அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு; 

ஈரங்‌ கொ 
ல்லி பிச்ச 
ன்‌ மாலை 


தே நீத வு 


சதா சேவை 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1908 / 882 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : > 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ; சுமார்‌ இ, பி, 17-16- 
ஊர்‌ : சு£ந்திரம்‌ ஆம்‌ நூற்றாண்டு 
i த இந்திய கல்வெட்டு 

மொழி க தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] ல 
எழுத்து : தமிழ்‌ 

முன்‌ பதிப்பு ; ஹ்ம்‌ 
அரசு : 
மன்னன்‌ : — லே கல்வெட்டு 1 102 

எண 

J 

இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கோபுரவாயிலின்‌ தெற்குப்‌ பக்கத்‌ தூண்‌. 


(உண்டியல்‌ அருகில்‌) 


குறிப்புரை: நாகர்‌ என்பாரின்‌ மகள்‌ உமை நாச்சியார்‌ கொடை அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு ; 


நாகர்‌ ம 
கள்‌ உமை 
ய்‌ நாச்சி 


யார்‌ சத 


டெ டே த டட த 


ா சேவ] 


த, நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1908| 838 


மாவட்டம்‌ ! கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : — 
வ்‌ அகத்‌தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி, பி, 17-18-ஆம்‌ 
3 ப்ரத நூற்றாண்டு 
ஊர்‌ ! சுசீந்திரம்‌ 
ள்‌ இத்திய சல்லெட்டு | 
மொழி ! தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] ஞு 
எழுத்து / தமிழ்‌ முன்‌ பதிப்பு ! — 
அரசு ! — 
மன்னன்‌ ! — சக்‌ கல்வெட்டு | 102 
எண 
இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கோபுர வாயில்‌ வடக்குப்‌ பக்கத்‌ தூண்‌, 


(தேவார பாடசாலை அருகில்‌) 


குறிப்புரை: இடத்தறையைச்‌ சேர்ந்த தேவன்‌ தேவன்‌ என்பான்‌ அளித்த கொடையைக்‌ 


குறிக்கிறது. 
கல்வெட்டு : 

1 இடத்தறை 

8 த்‌ தேவன்‌ தே 

9 வன்‌ சதா சே 

4 வ] 


2 


6 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: |968/ 234 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 1 க 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி.பி. 17-18-ஆம்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ : சசிந்திரம்‌ 
ந்தி இந்திய கல்வெட்டு 
சமாழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை பரல்‌ 
எழுத்து தமிழ்‌ மூன்‌ பதிப்பு : வய 
அரசு — 
ஊர்க்‌ கல்வெட்டு | ப்‌ 
மன்னன்‌ ; ல்‌ தல்‌ ] 104 
இடம்‌ :  தாணுமாயயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கொன்றையடி சன்னதியில்‌ வடக்குப்‌ பக்கத்‌ 
தூண்‌, 
குறிப்புரை :  நல்லசிவன்‌ என்பவர்‌ செய்த தஇிருப்பணியைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு; 


1 கொலாலிநத்‌ தி 

2 ருக்கோவில்‌ 

3 பண்டாரப்‌ பி 

4 [ற]தாமன்‌ விக்‌, 
ட] மன்‌ அடுக்கஞக்‌ 
6 கணக்கு தானத்தி 
7 நல்லசிவன்‌ செ 

8 வித்தத்‌ . ... 

9 . சேவை , 

10 துணை 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 | 285 


மாவட்டம்‌ ! கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ; ஷு 
வட்டம்‌ ! அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 795 
ள்‌ 3 கி. பி, 1619 
ஊர்‌ 7 சுசீந்திரம்‌ 
மொழி ; தமிழ்‌ இத்திய கல்லெட்டு | 
ட்‌ ம ஆண்டு அறிக்கை 1 
எழுத்து! தமிழ்‌ J 
அரசு ! முன்‌ பதிப்பு ; தி. தொல்‌. ௮. 103(1096, 
மன்னன்‌ ! உ ஊர்க்‌ கல்வெட்டு 105 ப்‌ 
எண்‌ 
J 
இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கோபுர வாயில்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: கோயில்‌ ஸ்ரீ காரியம்‌ செய்பவர்கள்‌ சுசத்திரமுடைய நயினர்க்குக்‌ கார்த்திகை 
மாதத்தில்‌ கார்த்திகைத்‌ திருவிழா நடத்துவதற்கும்‌, சொக்கப்பனை எரிப்பதற்கும்‌ 
அளித்த கொடையைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


| கொல்லம்‌ எ௱க௯மடு இ காத்திகை மம்‌ ௮ ௨ உடையார்‌ 
சிலிந்திரமுடை 
2 ய நயினார்‌ கோவிற்‌ சபண்டாரக்‌ காரியஞ்‌ செய்வார்களோம்‌ ஆ 


8... ரான விக்கிறம சோழ பாண்டியபுரத்து முடிவிளங்கும்‌ பெரு 
மாள்‌ சங்/கர/ 

4 நாச்சியாருக்கு கல்வெட்டிக்‌ கொடுத்தபடி மேற்படியாள்‌ சிவிந்திர 
முடை 

5 ய நயிஞருக்குக்‌ காத்திகை மாதத்தில்‌ திருக்காத்தியலுக்குச்‌ 
சிறப்பஞ்‌ சொற்‌ 


6 கப்பனைத்‌ திருநாளும்‌ நடக்கும்‌ வகைக்கு டேயாள்‌ கணக்கர்‌ 
கப்பிற்க்‌ 

7 கையில்‌ மதுசூதனன்‌ நிட்டிணனேடு சே...... இடலாய்க்கு 
டிப்ப 

8 ற்றில்‌ நயினர்‌ சீபண்டாரத்துக்கு மேல்‌ வாரம்‌ ஆறும்‌ ௨௰ தடி 


விலைக்‌ கணக்கிலக்கை 

9 ஆண்டொன்றுக்கு ௭ ௯ இதுக்கு மேற்படியாள்‌ கா பணங்‌ 
குடுத்து எழுதிவி ப 

10 த்த ஓலையும்‌ நயினார்‌ சீபண்டாரத்தில்‌ தந்து காத்திகையில்‌ காத்‌ 


இயல்‌ 


(திருப்பவும்‌) 


12 


13 


14 


15 


16 


17 


18 


19 
20 
21 
22 
22 
ad 
25 
26 
21 
26 
29 
90 
9] 
92 
33 
24 
35 


ச்‌ சிறப்பம்‌ சொற்க்கப்பனைத்‌ திருநாளும்‌ ஆடி காத்திகையை 
நடத்துவிச்சு 

ஷே [மாதம்‌ ௧ க்கு]ச்‌ சவிந்திரியம்‌ நயினார்‌ சீபண்டாரத்தில்‌ நின்‌ + 
றும்‌ ஒரு பருவ 

ட்டமும்‌ ஒரு மாக்கலஞ்‌ சோறும்‌ ஒரு கிண்ணி சந்தனமும்‌ டே 
யாள்‌ வ 

கையாக வந்த பேர்கள்‌ கையிற்‌ கொடுத்துத்‌ திருநாளும்‌ நடத்தி 
வரு 

வோம்‌ ஆகவும்‌ இந்தப்படியே ஆசந்திரதாரவற்‌ சந்ததிப்‌ பிறவே 
சமே 

இந்தச்‌ சுவாந்திரியங்களுங்‌ கொடுத்து இந்தத்‌ திருநாளும்‌ நடத்‌ 
துவோம்‌ 

ஆகவும்‌ இதுக்கு முடக்கம்‌ வருகில்‌ வடக்கு வாசலில்‌ இருந்து 
நடை முடக்கி 

நட த்திவிச்சக்‌ கொள்வாராசவும்‌ இந்தப்படிக்குக்‌ கல்வெட்டி 
விச்சுக்‌ கொ 

டுத்தோம்‌ உடையார்‌ 

சிவிந்திரமுடைய நயி 

னார்‌ கோயிலில்ச்‌ சபண்‌ 

டாரகாரியம்‌ செய்வா 

ர்களோம்‌ முடி விளங்கு 

ம்‌ பெருமாள்‌ சங்கர நாச்சியாருக்கு 

இப்படிக்குச்‌ பண்டார 

க்‌ காரியஞ்‌ செய்வார்‌ 

களில்ச்‌ சீகாரியம்‌ கோ 

குன்றத்துத்‌ தேவன்‌ , . தன்‌ 

எழுத்து ச காரிய கணக்கு மண்டி 

யூர்ட்‌ டன்டிவன்மர்‌ எழுத்து 

பண்டார கணக்குப்‌ புல்லந்தோ 

ட்டத்து [கருனந்தன்‌ எழுத்து 

தவைக்‌ கணக்குப்‌ பெ[ரிய] 

பெருமாள்‌ அருதகுடி 

பெருமாள்‌ எழுத்து 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968] 236 


மாவட்டம்‌ 7 


வட்டம்‌ 1 


மொழி 


எழுத்து ; 


அரசு 1 


மன்னன்‌ ! 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! ட 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ கி, பி. 17-18-ஆம்‌ 
ற்றண்டு 
சுசீந்திரம்‌ பணய 
மி்‌ இந்திய கல்வெட்டு 1 
ததி ஆண்டு அறிக்கை J aes 
தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு : அத, 
நாயக்கர்‌ 
லி ஊர்க்‌ சுல்வெட்டு 1 106 


எண்‌ 


7 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கோபுர வாயிலின்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


பெரிய இராமப்ப நாயக்கர்‌, சிறிய இராமப்ப நாயக்கர்‌ ஆகியோர்‌ தங்களது குலம்‌ 
அபிலிருத்தி அடையவேண்டும்‌ என்பதற்காகவும்‌, தங்களது முன்னோர்‌, தங்கள்‌ 
மக்கள்‌, பெயரப்‌ பிள்ளைகள்‌ ஆகியோர்‌ உடல்‌ நலத்துடன்‌ விளங்க வேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌, தாங்கள்‌ செய்த பாவங்களுக்கெல்லாம்‌ பரிகாரம்‌ இடைக்கு 
வேண்டும்‌ என்பதற்காகவும்‌, சு£ந்திரமுடைய திருவேங்கட விண்ணவர்‌ எம்பெரு 
மானுக்கும்‌, தாணுமாலயப்‌ பெருமாளுக்கும்‌ செய்வித்த திருப்பணியைக்‌ குறிக்‌ 
கிறது, 


1 பப ஈவுாஸ்து சாதாரண வருஷம்‌ ஆவணி மம்‌ எ ௨. ஸ்ரீமத 
அண்ணநேந்தல்‌ 
2 கொள்ள[வ்‌]வும்‌ பெருமாள்‌! நாயக்கர்‌ மகன்‌ திப்பைய நாயக்கர்‌ 


திப்பைய நாயக்கர்‌ 

ல மகன்‌ வசவண நாயக்கர்‌ வசவண தாயக்கர்‌ மக்கள்‌ பெரீய இரா 
மப்ப நாயக்கர்‌ 

4 சி[றி]ய இராமப்ப நாயக்கர்‌ அவர்கள்‌ கோத்திறம்‌ அபிவிறுத்தி 


ஆசவேணும்‌ 
ம என்றும்‌ பண்ணின பாவங்கள்‌ எல்லாம்‌ மோசநம்‌ ஆகவேணும்‌ 
என்றும்‌ 
6 புத்திற பவுத்திற பாரம்பரை ஆக சுகத்திலே இருக்க வேணும்‌ 
என்றும்‌ 
7 சுவாமி சுசெந்திரம்‌ தென்‌ திருவேங்கட விண்ணவர்‌ எம்பெரு 
* 


மான்‌ சன்ன 


மே 


இயிலும்‌ தாணுவாலையப்‌ பெருமாள்‌ சன்னதியிலும்‌ பண்ணின 
சதா சேர்வை ௨ 





இச்சொல்‌ குறி ஒன்றினால்‌ காட்டப்‌ பெற்றுள்ளது. 


த, நா. தொ. ஆய்வத்துறை தொடர்‌ எண்‌ : 1908/ 287 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 1 5 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : விரத டக்‌ 
ஊர்‌ : சுசந்திரம்‌ 

இந்திய கல்வெட்டு 
மொழி 7 தமிழ்‌ ஆண்டு அறிக்கை TT 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ! i 
அரசு: வி 

5ல்‌ ஆண்டவர்‌ 

பல்ல = ith கல்வெட்டு | 107 
இடம்‌ :  தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கோபுர வாயில்‌ வடக்குச்‌ சுவ. 


குறிப்புரை : நிலம்‌ விற்பனை செய்யப்பெற்றதைக்‌ குறிக்கிறது, 


கல்வெட்டு ; 
1 திருவனந்தபுரம்‌ புத்தன்‌ 
2 சந்ந[இ]யில்‌ கொட்டயடி வி 
9... ளாகத்து விலைக்‌ கணக்கு பல்ப்ப 
4 பைன்‌ பல்ப்பபைன்‌ பூ 
é விற்ப விலைக்கு [தடி] . ௬ ரவு! 
6 ௯ர(௫)3ம ஹி: அப்பரி 
7 மாதம்‌ மச ௨ 





1, ஆறு அரையே அரைக்கால்‌. 


த. தா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 / 258 


மாவட்டம்‌ 2 
வட்டம்‌ : 
வர்‌ ; 
மொழி ! 
எழுத்து : 
அரசு ; 


மன்னன்‌ ; 


கல்வெட்டு ம்‌ 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : = 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 766 
ட்‌ ட கி. பி. 1590 
சுசீந்திரம்‌ 
தமிழ்‌ இந்திய கல்வெட்டு 1 ந. 
ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ ] 


முன்‌ பதிப்பு : தி. தொ, அ. 59/1092 


ஊர்க்‌ கல்வெட்டு \ 


எண்‌ ] 


- 108 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கோபுர வாயிலின்‌ வடக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


சுசந்திரத்தைச்‌ சார்ந்த திருவழுதி உண்மை நம்பி என்பான்‌, தர்மகர்த்தர்‌ அரு 
ளானந்த பண்டாரத்திடமிருந்து நாற்பது பணம்‌ பெற்றுக்கொண்டு, அதற்கு 
ஈடாகச்‌ சுசீந்திரமுடைய நாயனார்‌ கோயிலின்‌ கோபுர வாசலில்‌ வலது பக்கத்இல்‌ 
எழுத்தருளியிருக்கும்‌ நந்திச்சுரருக்குத்‌ திருவிளக்கு ஒவ்வொரு நாளும்‌ எரிப்ப 
தாக ஓப்புதல்‌ அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கால்லம்‌ எமக ஸி மார்கழி மீ மட 


நாஞ்தொட்டு கூழ்‌ சிவிந்திரத்து [8] வ2யரில்‌ 
இருவழுதி உண்மைநம்பியாரென்‌ தன்மக 

தீதர்‌ அருளானந்த பண்டாரத்துக்கு முறியி 
ட்டுக்‌ குடுத்த பரிசாவது மேற்படியார்‌ வழி 
(யா)யாக தந்த ம ௪௰ இப்பணம்‌ நாற்பதுக்கு 

ம்‌ உடையார்‌ சூழ்‌ சிவித்திரமுடைய நயினா 

ர்‌ கோயிலில்‌ கோபுர வாசலில்‌ வலது பிறத்‌ 

தில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ நந்தச்சுரர்‌ த 
ம்பிரானாற்கு இனஞ்‌ சந்தி , காலந்‌ திருவிள 
க்கிட்டுப்‌ போதுவேனாகவும்‌ இதுக்கு முட 

12 க்கம்‌ வருகிற கோயிமை சோதிச்சத்‌ இரு 

13 விளக்கிடுவிச்சுக்‌ கொள்ளுமாறும்‌ இவ்வ 

14 கைப்படியே ஆசத்திரதாரவற்‌ சந்தஇப்பிற 

45  வேசமே திருவிளக்கு நடத்திப்‌ போதும்‌ வகை 

16 க்கு குறியிட்டுக்‌ குடுத்தமைக்கு இப்படிக்கு திரு 
77 வழுதி உண்மை நம்பியார்‌ எழுத்து இப்படி இ 
18 வர்‌ சொற்படிக்கு கண்டியர்‌ ஈச்சுர நாரா]யணன்‌ 
19 பெருமாள்‌ எழுத்து 


0. 


மே. தே லு நே அ. அத்‌. த ர வ 


ட | 
ட லு 


த, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1908/ 289 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்டி ஆண்டு 3 ந்‌ 
வட்டம்‌ ; அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 796 

2 த இ. பி. 1620 
களர்‌ : சு$ீந்திரம்‌ 
மொழி : தமிழ்‌ ்‌ இத்திய கல்வெட்டு |. ல்‌ 

ம்‌ ஆண்டு அறிக்கை | 
எழுத்து : தமிழ்‌ ] 
அரசு : — முன்‌ பதிப்பு : இ, தொ. ௮. 101/1906 
மன்னன்‌ : ட கவரக்‌ கல்வெட்டு Le 109 

எண 
J 

இடம்‌ ! தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கோபுர வாயிலின்‌ வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: நாஞ்சி நாட்டுத்‌ தேரூர்‌ நாகமணி மகள்‌ நாகம்மை, கல்லிலான பாவை விளக்கு 
ஒன்று அமைத்து அதனை எரிப்பதற்கு நாள்‌ ஒன்றுக்கு ஆழாக்கு எண்ணை என்ற 
விதத்தில்‌, ஐம்பது பணம்‌ கொடையாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 
1 எரு ஷி மார்கழி மீ [ச] ௨ நாஞ்ி நாட்டில்‌ தேரரில்‌ 
2 நாகமணி மகள்‌ நாகம்மை கணக்காக தெந்தேயத்தில்‌ 
8... இடது பிறத்து கல்‌ உரு விளக்கும்‌ வைப்பிச்சு நாள்‌ ஓ 
4 ன்றுக்கு எண்ணை று! ஆக விளக்கு எண்ணைக்கு சபண்‌ 
9 டாரத்தில்‌ குடுத்த உ ய இந்த உவையத்தில்‌ விள 
6 க்கு மட்டாமல்‌ நடத்தவும்‌ 





ர, ஆழாக்கு 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


1968 | 240 


தொடர்‌ எண்‌ : 


மாவட்டம்‌ 1 கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ; த 
வட்டம்‌ : அகத்திஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ; கொல்லம்‌ 720 
1 தி. பி 1544 
ஊர்‌ : சுசீந்திரம்‌ 
. 2 இந்திய கல்வெட்டு 
மொழி ! தமிழும்‌ சமஸ்கிருதமும்‌ ஆன்ற ஆதிந்மை | 
்‌ ரர்‌ 
ஈழச்திா தமிழம்‌ கிரதிதிமும்‌ முன்‌ பதிப்பு ! இ. தொ, ௮, 100) 1096, 
அரசு ! விஜயநகர்‌ 5/ 1111 
மன்னன்‌ ! விட்டலேசர்‌ ஊர்க்‌ சல்வெட்டு | 
ட்‌ 1/0 
எண்‌ 
இடம்‌ தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கோபுரவாயிலின்‌ வடக்குச்‌ சுவர்‌, 
குறிப்புரை: கொல்லம்‌ 720-ஆம்‌ ஆண்டு ஆவணித்‌ திங்கள்‌ கிருஷ்ண ஜயந்தியன்று விட்டலே 
சரும்‌, அவருடைய தம்பியும்‌ சு£ந்திரம்‌ கோயிலில்‌ இக்கோபுரம்‌ எடுப்பித்ததைக்‌ 
குறிக்கிறது. 
கல்வெட்டு : 


ர்‌. ெல்குங்ககை உத்ர இரத்‌ நர க கக கக 
2 யவ ஜுலெகத ல்‌, ந [கெ அய] மாதர ஸல த வொ வ 
பெர ௨,சீவச ச] ராணாய இ... , ஸ்ரீ விபு வகி ௪ 
வூணக்கநாராயணல வராஹ வெளம தி2 டவ தி 


4 ௨.௨, கோ[வபிட , , திவஸிகொ . , வசேதே ஸ்ரீ வி0ெஸ 
௨ ஹிதோ நுஜேந ஸரீ மாலிடி ஹோ? 
9 ர்‌ இடி தெ கா௱யாரஹ றல ஆற்‌ உ மகாவ கோரி வவ. 


வரஷி ஸ்ரீ கொல்லம்‌ எரஉ௰ இ ஆவணி சாஸ 

8 ஸ்ரீ கரஷ இயக பு[ண்‌ணி[ய] காலத்தில்‌ சூ [ய] மோகத்தில்‌ 
லவர்‌ அ உ! ப,சீவகநாய்‌ அரணக்கனாராயண 

7 யரணீ வராஹ வெளராம நி லோக: [ஸ்ரீ] ஸவியாபக 
பாதெ, ப்ர ௨ டட திஷரல/க வெ௱வணாமீமம 


8 னந பன்களியக்ச்நகுலின்‌ . . ௧ இப்படியே, . ... களோடும்‌ 
கூடி இருப்பாராய்‌ ஆரவீடி பாக , , 
9 .ராஜராஜராஜ திச , ,... [/வி]50லே..... ஈரவீ]த, 


த. நா, 


மாவட்டம்‌ 1 
வட்டம்‌ 1 
ஊர்‌ 1 
மொழி: 
எழுத்து ! 
அரசு ! 


மன்னன்‌ ! 


இடம்‌ 


குறிப்புரை : 


(ப 


தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 | 241 


கன்னியாகுமரி ஆட்9ி ஆண்டு : டர 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ; கொல்லம்‌ 722 
த ட கி. பி, 1546 
சுசீந்திரம்‌ 
தமிழ்‌ இந்திய கல்வெட்டு ட 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
இருவிதாங்கூர்‌ முன்‌ பதிப்பு ; தி, தொ. ௮. 65/1092, 
ப்‌ ல்ல ப்‌ 71111 
பூதல வீர இராமவர்மர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 111 


எண்‌ 


தாணுமாலயப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கோபுர வாயிலின்‌ வடக்குச்‌ சுவர்‌, 


செயதுங்க நாட்டு சங்கரநாராயணமூர்த்தி வேளைக்காரன்‌ என்ற பெயருடைய 
வென்றுமண்கொண்ட பூகல வீர இராமவன்மர்‌, பெருமாள்‌ தென்‌ திருவேங்கட 
விண்ணவர்‌ எம்பெருமானுக்கு அமுதுபடிக்கும்‌, திருவாராதனைக்குமாக பணமும்‌, 
நெல்லும்‌ கொடையாக அளித்ததைக்‌ குறிக்கிறது, 


ம ட்‌ 
கல்வெட்டு : 


10 


ஸுலச2 வஹி ஸ்ரீ கொல்லம்‌ ஏர (ற்‌ துலாஞாயற்று 


பூறுவபக்கத்து துதிகையும்‌ மங்கல 

வாரமும்‌ பெற்ற அனுழத்தினாள்‌ செ[ய]துங்க நாட்டு சங்கரநாராய 
ணமூற்த்தி வே[ளை]க்காறன்‌ வென்றும 

ண்கொண்ட பூதலவீர இராமவன்மர்‌ என்று பேருடைய செ[ய] 
துங்க நாட்டு மூத்தவராய நாம்‌ நயி 

னார்‌ சிவிந்திரமுடைய நயினார்‌ கோயிலுக்கு சீகாரியமும்‌ சீகாரிய 
கணக்கும்மொழிய நயினார்‌ [தேசமாய்‌] 

உள்ளதுக்கெல்லாம்‌ கேழ்வியும்‌ ஆக்கினையும்‌ நாளது முதலுக்கு 
தவிர்த்து இதிலுண்டான கேழ்வி வுடை 

மையு[ம்‌] ஆக்கினை உடைமையும்‌ ஆண்டு ஒன்றுக்குக்‌ கோட்டை 
இருபது இக்கோட்டை இருபதுக்கும்‌ திரு 

நாள்‌ படிக்கு பணமும்‌ நெல்லும்‌ உள்ளபடியும்‌ விட்டலேச்சுர 
மகாராசாவின்‌ திருநற்செத்திரமான உரோ 

கணி நற்ச்செத்நிரத்தில்‌ பெருமாள்‌ தெந்திருவேங்கட விண்ணவர்‌ 
எம்பெருமான்‌ அமுது செய்ய சிற 

ப்புக்கும்‌ பாயிசத்துக்கும்‌ திரு ஆராதனை கூடினால்‌ பிறத்தே சீவ 
லிப்பிறகாரத்திலே எழுந்தருளுகிற 

வகைக்கும்‌ விட்டுக்‌ குடுத்தோம்‌ நயினார்‌ தேசமாய்‌ உள்ளதுக்கு 
எல்லாம்‌ வயிராவியையும்‌ மு 


( திருப்பவும்‌ ) 


11 


13 


14 


றையம்பிள்ளையையும்‌ நயினார்‌ சுசீந்திரமுடைய நயினார்‌ ஆண்‌ 
வாளாகப்‌ பரித்துக்‌ கொள்ளும்‌ 

படி எழுநூற்று இருபத்திரண்டா மாண்டு அற்ப மாதம்‌ இருபத்‌ 
தாறாந்‌ தெயதி மலைமண்டலத்து 

தலைக்குளத்தில்‌ வீடாய்‌ இருக்க கற்பித்த அளவுக்கு ஆசந்தி[ர] 
தாரவற்‌ செம்பிலும்‌ சிலையிலும்‌ வெ 

ட்டிப்‌ பரிப்பித்துக்‌ கொள்ளவும்‌ இப்படிக்கு கணக்கு வேங்கடத்‌ 
தப்பன்‌ எழுத்து 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ; 


ஊர்‌ : 
மொழி ; 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


குறிப்புரை : 





ய்‌ 


3, சல்வெட்டின்‌ மற்றப்‌ பகுதி சிலைக்கவில்லை, 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 
சுசீந்திரம்‌ 
தமிழ்‌ 

தீமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 


ஆட்சி ஆண்டு ; 
வரலாற்று ஆண்டு : 


இந்திய கல்வெட்டு | 
ஆண்டு அறிக்கை ] 


மூன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு | 
எண்‌ | 


1968 [ 242 


சக ஆண்டு 161! 
கொல்லம்‌ 865 
தி. பி 1689 


சுசி.கோ.பிற்‌.எண்‌. 


112 


67 


ரெட்டித்‌ தெருவிலிருக்கும்‌ குலசேகரப்‌ பெருமாள்‌ கோயிலின்‌ முகமண்டப நுழை 


வாயிலுக்கு மேல்‌, 


கல்வெட்டின்‌ முதற்‌ பகுதியே உள்ளது, 


சுசிந்திரத்துக்கு வீரகேரளச்ச துர்‌ 


வேதி மங்கலம்‌ என்ற மற்றொரு பெயரும்‌ வழங்கி வந்தமை இதன்‌ மூலம்‌ தெரி 


கிறது, 


1 ஸ்றாஹு£த விவி ஸ்ரீ பகா ௧௯ ௯ இதன்‌ மேல்‌ செல்லா 
நின்ற கும்ப வியாழம்‌ துலாச்‌ சநி ௪ 


2 க்லெ வெருஷ2 கொல்லம்‌ ஆஅளக௯ம றி மாசி ப: ட ௨மஅ௮ உ 


அபர பட்ச்சத்து ஏகாதெசியும்‌ சோம வாரமும்‌ சுபயோகமும்‌ 


9 ஸிம்ஹ கரணமும்‌ பெத்த உத்திராடத்து நாள்‌ செய்த கல்வெட்‌ 
டாவது நாஞ்சிநாட்டு சு£ந்திரமாந வீரகேரளச்சதுர்வேகு ., . * 





த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/248 


மாவட்டம்‌ ; கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ப 
வட்டம்‌ ; அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ 17-18 ஆம்‌ 
ஊர்‌ : சுசீந்திரம்‌ நாதருண்டு 
மொழி : தமிழ்‌ இந்திய கல்வெட்டு $ ச 
6 ஆண்டு அறிக்கை | 
எழுத்து : தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு : க 
அரசு : == | 
க னவ 
மன்னன்‌ : ப வ வனை. - 112 
J 
இடம்‌ ட. ரெட்டித்தெரு குலசேகரப்பெருமாள்‌ கோயில்‌ முகமண்டபத்தின்‌ மேல்பகுதி. 
குறிப்புரை: உமையம்மை, இராமலிங்கன்‌, சிவசாமி ஆகியவர்கள்‌ இம்முக மண்டபத்தை 
எடுப்பித்ததைக்‌ குறக்கிறது. 
கல்வெட்டு ! 
1 உமை அம்மை ஸஹ ஸேவை 


யிராமலிங்கன்‌ ஸதா ஸேவை 
சிவகாமி வதா ஸேவை ஸாுலூஹ்த்து 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 


மொழி : 
எழுத்து ; 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குதிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி 
அகத்தீஸ்வரம்‌ 
சுீந்திரம்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌: 1908/244 


ஆட்சி ஆண்டு : ண 

வரலாற்று ஆண்டு ; சுமார்‌ கி.பி. 17-18 
ஆம்‌ நூற்றாண்டு 

இத்திய கல்வெட்டு 

ஆண்டு அதிக்கை ஸு 

முன்‌ பதிப்பு : அன 

தனு கல்வெட்டு \ 114 


எண J 


ரெட்டித்‌ தெருவிலிருக்கும்‌ குலசேகரப்‌ பெருமாள்‌ கோயிலின்‌ முகமண்டபத்‌ தின்‌ 


மேல்‌. 


தாணுவன்‌, சுப்பிரமணியன்‌ ஆகியவர்கள்‌ முகமண்டபம்‌ எடுப்பித்ததைக்‌ குறிக்‌ 


கிறது. 


1 தாணுவன்‌ ஸஃ&ா ஸேவை சுப்பிரமணியன்‌ ஸஉஸேவையில்‌ முக 
மண்டபம்‌ செய்வித்து முகிப்பித்தான்‌ தெய்வங்களடி[யான்‌ ] 


த, நா. தொ. ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌ : 1968 [ 245 


மாவட்டம்‌ 1! சுன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ல்‌ 
வட்டம்‌ 7 அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ க. பி. 17-18-ஆம்‌ 
ஊர்‌ ! சுதந்திரம்‌ நூற்றாண்டு 
மொழி ; தமிழ்‌ இந்திய os டட 
ண்‌ க்‌ 

எழுத்து ! தமிழ்‌ அடி அகர 
அரசு! முன்‌ பதிப்பு 7 பம்‌ 
மன்னன்‌ ! ல ஊர்க்‌ கல்வெட்டு | = 

pet 115 

J 

இடம்‌ :  ரெட்டித்‌ தெருவிலிருக்கும்‌ குலசேகரப்‌ பெருமாள்‌ கோயில்‌ முகமண்டபத்திலுள்ள 


தெற்குப்‌ பக்கத்‌ தரண்‌. 


குதிப்புரை: புத்தில்லத்திலுள்ள பாரத்வாஜ கோத்திரம்‌, ஆபஸ்தம்ப சூத்திரத்தைச்‌ சேர்ந்த 
தெய்வங்களடியான்‌ தாணுவன்‌ என்பான்‌ இத்தூணைக்‌ கொடையாக அளித்ததைக்‌ 


குறிக்கிறது. 
கல்வெட்டு : 

1 

2 

ம்‌ 

4 

ம ணுவன்‌ 

6 சேவை 


புத்திலத்து வாரத்‌[வாஜ மோ] 
சூத்து சூத ஹூ 
ஆத்து பசும்யாமத்து தெ 


ய்வங்களடியான்‌ தா 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌: 


1968 / 246 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : லஸ்‌ 
வட்டம்‌ ; அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி.பி, 17-18 ஆம்‌ 
ஊர்‌ : சுசீந்திரம்‌ Si நூற்றாண்டு, 
. A இந்திய கல்வெட்டு ! 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை னு 
எழுத்து : தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு : ன்‌ 
அரக ! ட 
மன்னன்‌ ; — ஊர்ச்‌ கல்வெட்டு | 
pn ட்‌ 176 
J 
இடம்‌ :  ரெட்டித்தெரு குலசேகரப்பெருமாள்‌ கோயில்‌ முகமண்டபத்தின்‌ வடக்குப்‌ பக்கத்‌ 
தூண்‌. 


குறிப்புரை: கல்வெட்டின்‌ ஒருபகுதியே உள்ளது. விண்ணவரெம்பெருமானின்‌ சன்னதியைக்‌ 


குறிக்கிறது. 

கல்வெட்டு : 
1 மண்டபம்‌ . .. 
2 ஜே அகரத்து கேரள 
8. விண்ணவரெம்பெ 
4 ருமானார்‌ சந்னதி 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968/ 247 


மாவட்டம்‌ ! கன்னியாகுமரி . ஆட்சி ஆண்டு 1 _— 
வட்டம்‌ | அசுத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 404 
ர இ, பி. 1228 
னர்‌ : 2 சுசீந்திரம்‌ 
்‌ ன்‌ இத்திய கல்வெட்டு | 
மொழி 2 தமிழ்‌ ஆன்‌ அழக்‌ | க 
எழுத்து : மிழ்‌ > 
ல க்ப்‌ முன்‌ பதிப்பு : தி, தொல்‌, வெ, தொ, 
அரசு : ௮ VII], பக்கம்‌ 85-38 
மன்னன்‌ ! ன ஸ்ட கல்வெட்டு ப 117 
எண்‌ 
J 
இடம்‌ : . துவாரகை இருஷ்ணன்‌ கோயில்‌, உண்ணதியின்‌ தெற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌ முதல்‌ 


பட்டி (மேல்‌). 


குறிப்புரை : குளம்‌ ஒன்றைக்‌ கொடையாசு அளித்து அதிலிருந்து நீர்‌ கொண்டு விகன்ற 
நிலங்களிலிருந்து கடமை வரி வசூலிக்கப்‌ பெற்றதைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு 2 

1 ஹி ஸ்ரீ கொல்ல[ம்‌] சார மாண்டைத்‌ துலா ஞாயிறு [க] 
சென்ற நாள்‌ பரலி “த்து ளவையோம்‌ பவா [ளம்‌] 
பெருமாஞர்க்குத்‌ ; னல _]யாட்டமாக ஸ்ரீ மோவிரவ, 


ல்‌. 


இரவிடாரர்‌ இருந்தருளி யெட[த்து] நாங்கள்‌ ய2உ௱நம்‌ பண்ணிக்‌ 
கெடுத்த குளமாவது க&ீழ்கரை வஸோம்‌ கண்ணன்‌ குள 
[முஞ்‌ சிற்‌1ரலங்‌ குளமும்‌ இதில்‌ கண்ணன்‌ குளத்தில்‌ செ 
9 ல்‌ கால்‌:த[ம்‌] இருத்தி விளை[னெ]ற நிலத்துக்கும்‌ சாவிபாழ்‌ நீக்கி 
விளைஞ்ஞ நிலத்துக்கு மாத்தால்‌ இரு கல நெல்‌] கடமை 
கொள்வாராகவும்‌ இனித்‌ திருத்திவிளை , 
4 யு நிலத்துக்கு ஓட்டின இளவடை காலங்[கூ]டினல்‌ சாவி பாழ்‌ 
நீக்கி மாத்தால்‌ இருகல ட ! கடமை கொள்வராகவும்‌ சிற்றாலங்‌ 
குளத்துக்கு வலையார்‌ உரநம்பண்ணிக்‌ சொ 





( இருப்பவும்‌ ) 


5 டுத்த ௨ மாத்தால்‌ இருகலமுங்‌ கேசவன்‌ சீராமனுக்கும்‌ 
நாராயணன்‌ சீராமனு ஞாங்கள்‌ ஸ்ரீூ2ரகை சேவர்க்கு மாத்‌ 
தால்‌ கல்பிச்சு உ சுப! ங்‌ கூட உ உ௱? சிபம்‌ செல்‌ 


6 கால்‌ நிலத்தில்‌ சாவி பாழ்‌ நீக்கக்‌ கடமை கொள்வாராகவும்‌ [॥/ 
இனித்‌ திருத்திவிளையு நிலத்துக்கு இளவடைகா[ல]ங்‌ கூடினால்‌ 
மாத்தால்‌ உ௱ னே சிப ௨ கடமை கொ 

7 ள்வாராகவும்‌ இக்குளமிரண்டும்‌ இக்கால முதல்‌ ஸ்ரீ மொவிஈ 
உ ட ஷாலவிடாரர்‌ பிஷர்‌ கைய்யால்‌ தரவு கொண்டு . . மைக்‌ 
குடு[ப்பா]ராகவும்‌ இம்‌ முதல்‌ கொண்டு எம்பெ 


8 ருமானார்க்குப்‌ புலரியெத்திருமொரது செல்விதாகவும்‌ இச்சோறு 


வடக்கினை திருநகாவனமிறை ௪. . . [புரக்கெட்டன்றவன்‌ 
பது ரைக்‌ கொண்டு இச்சோறு 
9 எடுப்பி . . , . கவும்‌ ஸ்ரீமொவிரிவ,கஷாவிடாரர்‌ இருந்நநளா 


தொழிகில்‌ இக்கோயிலிலிருந்நருளும்‌ ஸ்ரீ வாஃங்கள்‌ ஷன்‌ 
கையால்‌ தரவு கொண்டு கடமை குடுப்பாராகவும்‌ 
10 இப்படி அ௫ரா[த்தவல்‌] செல்விதாக வாலையெம்‌ பெருமக்கள்‌ 
அருளிச்‌ செய்ய கல்வெட்டினென்‌ இவூர்‌ தச்சாசாரியன்‌ 
பதிநெட்டு நா[ட்டா]ன்‌ குலமாணிக்கமான ஸ்ரீ பற்பனாப ஆசாரி 
எழுத்து [॥], 


ஒன்பது மரக்கால்‌. 
2. இரண்டு கலம்‌. 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968 | 248 


மாவட்டம்‌ ! 
வட்டம்‌ 7 
ஊர்‌ £ 
மொழி ! 
எழுத்து : 
அரசு ! 


மன்னன்‌ 1 


இடம்‌' 


குறிப்புரை : 


கல்வெட்டு 2 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ர ட 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 408 
சி. பி, 1230 

சுசீந்திரம்‌ 

ப இந்திய கல்லெ வு: | 
கின்‌ ஆண்டு அறிக்கை ர்‌ ன 

மிழ்‌ 
ஸ்ப முன்‌ பதிப்பு : தி. தொ. ௮. 70/1086 
ட ரக்‌ கல்வெட்டு } 


எண்‌ ] 


துவாரகை கிருஷ்ணன்‌ கோயில்‌, உண்ணாழியின்‌ வடக்குப்‌ பக்கச்‌ சுவரில்‌ முதல்‌ 


பத்தி, 


சு9ந்திரத்து மஹாசபையும்‌, சபையும்‌ கோவிந்த ப்ரஞ்ஞ படாரர்‌ அவர்கள்‌ மூன்‌ 
னிலையில்‌ கூடி, துவாரகை கோயிலுக்குத்‌ தாங்கள்‌ வைத்த பெருஞ்சாந்தி ஸ்வாந்‌ 
. தர்யம்‌ கோவிந்த ப்ரஞ்ஞ படாரர்‌ ஆளுகையின்‌ கழ்‌ விட்டுக்‌ கொடுத்தது பற்றி 
யும்‌, பின்னர்‌ திருவனந்தபுரத்தைச்‌ சேர்ந்த பெரிய திருவடிக்கு வேண்டியோரைக்‌ 
கொண்டு நடத்திப்‌ போதும்படி கூறியது பற்றியும்‌ குறிக்கிறது. 


1 ஹவரி ஸ்ரீ கொல்ல[ம்‌] [௪௱]௭ மாண்டுக்‌ கன்னி ஞாயிறு மக 
சென்ற ஞாயிறு முத்‌ 
2 தரமித்நாளால்‌ ஈத்து ஸலையும்‌ மஹாஸலையுங்‌ கூடி 


மோவிஅடட த லடாரர்‌ இரு 
வடி இருலருளியெடத்திருந்து ஸ்ரீமகாரகை நாம்வச்சு பொருஞ்‌ 


சாவி ஷாதஷையம்‌ ஸ்ரீ பாஃங்‌ 


ஷே 


4 நள்க்கே சானிவச்சுச்‌ கொள்ளுமாறு ஆச. தாரவற்‌ விட்டுத்‌ 
கொடுத்தோம்‌ மோ[வி] 

ந க௨-ஐலடார திருவடிக்கு ஸ்ரீபாஃங்களில்‌ பின்பு தருவன புரத்து 
ஸ்ரீகாரியஞ்‌ செய்தருளும்‌ பெ 

6 ரிய லடார திருவடிக்குத்‌ இருவுள்ளமாயோரைக்‌ கொண்டு சாகம்‌ 
செய்வ்விச்சுக்‌ கொள்ளுமாறு 

7 கற்பித்தோ மடை. சாணீத்கு பபால, 'உமுடையார்‌ ஸ்ரீ பண்டார்த்தில்‌ 
கொடுத்து வருநெல்‌ ௮ ௭1 





1. 


எட்டு கலம்‌. 


( திருப்பவும்‌ ) 


10 


11 


12 


மும்‌ ஸ்ரீ பாகங்கள்‌ பிஷர்‌ கைய்‌ வசங்‌ கொடுத்து வருவிதாகவும்‌ 
இப்படி ஆசட;தாரவற்‌ விட்‌ 

டுக்‌ குடுத்தோம்‌ ஸலையோம்‌ மோவிஈ௨,$லடார்‌ இருவடிக்கு 
இப்‌ 

படி ஸவையோம்‌ பெரு மக்கள்‌ அருளிச்‌ செய்யக்‌ கல்வெட்டி 
னேன்‌ இவ்வூர்‌ 

த்‌ தச்சாசாரியன்‌ பதினெட்டு நாட்டான்‌ குலமாணிக்கமான ஸ்ரீபற்‌ 
பனாப ஆசாரியெ[ன்‌ ௭] 

முத்து 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968 | 249 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ ! 
ஊர்‌ ; 
மொழி 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


குறிப்புரை : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 1 ன 
அகத்திஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ இ, பி. 1229 
சுசீந்திரம்‌ 
மிம்‌ இந்திய கல்வெட்டு = 
தமிழ ஆண்டு அறிக்கை | 
தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு ! தி. தொ. ௮. 82[1091 
று ஊர்க்‌ கல்வெட்டு 
ள்‌ |. 119 





துவாரகை கிருஷ்ணன்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ தென்‌ மேற்கு மூலையில்‌ 
உள்ள பாறை, 


கல்வெட்டின்‌ ஒரு பகுதியில்‌ கட்டடம்‌ எழுப்பப்பெற்றுள்ளது. கோயிலுக்கு 
நிலம்‌ அளிக்கப்பட்டதைக்‌ குறிக்கிறது. ஸ்ரீ கோவிந்தப்ரஞ்ஞ படாரரும்‌ ஸ்ரீசாள 
கிராம பகவானும்‌ குறிக்கப்படுகின்‌ றனர்‌. 


1 [வியா]ழ நின்ற மிதுன ஞாயிறு இரண்டு சென்று 

2 [திகழும்‌ இத்நாளால்‌ ஸுதீஉத்து மீ 22ாரகை திருவாதி 
3 ரையிற்‌ கூடி இருந்து முவீடத்து வாலையோம்‌ ஸ்ரீ்‌ . , 

4 . இருந்தருளியெடத்து செய்த [அவிரோய] , . சத்திமழக 
5 ஸஹஸோத்தில்‌ ஸ்ரீ 22ரகை ஸ்ரீ மோவிஈ௨,௨[ லடாரர்‌] இருவ 
6 டி ஸ்ரீஸாஉமரா£ லமவானுக்கு மடத்தில்‌ . . 

7 காராண்மையுட்பட உ௱னமாகக்‌ கொடுத்த ஸ்ரீ 

8 ன, க்கு தழெல்லை பனைக்குளம்‌ தென்னெல்ல்‌ 

9 க்க . லெல்லை கண்ணாற்றுப்‌ பொற்றை வட[வெ। 

10 ல்[லை] நின்று நெக்கு நோக்கி போகின்ற பெரு 

11 குளத்தில்‌ நீர்‌ நக்கலும்‌ இவ்வெல்லையுட்பட்ட 

12 நிலத்திலுங்‌ கரையிலும்‌ நாங்கள்‌ கொள்ஷூ 

13  மிடத்தும்‌ ஸ்ரீ ஸாஉ.மராம லமவானுக்கு நி. 

14 க்கின்னும்‌ பே:ஷமாக உ௱தம்‌ பண்ணிகு . 

15 . யோம்‌ இக்குளத்தில்‌ நான்கெல்லையிலு . 

16 த்தான பூமியைத்தான்‌ இமாமத்திலுள்ளோரு 

17 . கில்‌ ஸ்ரீ உர௱௱கை ஹமவானுக்கும்‌ வேடைட . . 


(திருப்பவும்‌) 


18 
19 


[0 i] 
ID OO 


(4 
மே 


முஞ்சே அஞ்சு காணம்‌ பொன்‌2ஓம்‌ வைப்பார்‌ . 
புரத்தில்‌ ஸ்ரீ காரியஞ்‌ செய்தருளின்ற லடாரர்‌ தரு . - 
ச்சக்‌ கொள்விது இக்குளத்தில்‌ கராண்மை . 
லலித்த இட்டுவாருளராகில்‌ இவ்வண்ணம்‌ . . 

. சல்லிலுஞ்‌ செம்பிலும்‌ வெட்டிச்‌ . 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968 | 250 


மாவட்டம்‌ 1 
வட்டம்‌ 7 
ஊர்‌ ; 
மொழி : 


எழுத்து ! 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு ; 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு / ன 
அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ, பி, 19-ஆம்‌ 
நூற்றாண்டு 
சுசீந்திரம்‌ 
இந்திய கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] ட்‌ 
மிட்‌ 
தமிழ முன்‌ பதிப்பு : தி. தொ. து, 71/1086 
(ன ஊர்க்‌ கல்வெட்டு | 120 


எண்‌ ] 
துவாரகை கிருஷ்ணன்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ வடக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌, 


இரணசிங்க நல்லூரைச்‌ சேர்ந்த சங்கரநாராயணன்‌ என்பவர்‌, ஸ்ரீமத்துவாரகை 
மடத்தில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ கோவிந்தப்ரஜ்ஞபிடாரர்‌ மாணாக்கர்க்கு நாள்‌ 
தோறும்‌ திருவமிர்து அளிப்பதற்காகச்‌ சசந்திரமுடைய நாயனார்‌ ஸ்ரீ பண்டா 
ரத்தில்‌ சனிதோறும்‌ குறுணி இரு நாழி நெல்‌ எடுத்துக்கொள்வதற்காக அதற்‌ 
சான பணத்தைப்‌ பெற்றுக்கொண்டு அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


1 ஷவரி ஸ்ரீ மீனத்தில்‌ வியாழ நின்ற கன்னி ஞாயிற்று இரணசிங்ங 
நல்லூர்வாசிய[ர]ன சங்கரநாராயண[ன்‌] திருவிக்ரெமபுரத்‌ 
தாழ்வார்‌ திருவாசல்‌ மாட[த்‌]தில்‌ இ மாத்தில்‌ 

2  ஸவையுங்கூடி மோவி௩வ,ஆலிடாரர்‌ திருவடி பிஹெர்க்கு முன்பு 
கீர த்து ஸலையார்‌ ஸ்ரீ மலாமகை எம்பெருமான்‌ திருமுக்‌ 
கால்‌ வட்டத்து [எா]க்கு அ[னுலோம] கா[ரா]ண்‌ை 

3 மயாக எழுதிச்சு கொண்ட சத்திமுகமும்‌ பரிஷர்‌ கைய்யில்‌ 
கொடுத்து இதின்னு வேண்டும்‌ விலைமாவு[ங்‌] கைய்யிலே வீட 
றக்கொண்டு நீரோடு மட்டிகொடுத்தான்‌ [இ]வ்‌ 

4 வூர்‌ சங்கரநாராயணன்‌ ஸரிஷர்க்கு இம்மார்க்கமே , . ஸ்ரீமகாரகை 
மடத்தில்‌ இருந்தருளும்‌ விடாரர்‌ இருவடி பசிஷர்க்கு புத்திவந்‌ 
(தேசத்தின]ர்‌ கொ 

க்‌ ண்டு அடிச்சு தளிப்பிச்சங்‌ கொண்டு என்‌... மு[டை]ய 
காராண்மை யோலையிலும்‌ ஸஜீட,முடைய நாயனார்‌ கோயிலில்‌ 
வடக்கினைச்‌ சுற்று மண்டபத்தில்‌ புறவாய்க்கா 


(திருப்பவும்‌) 


6 ல்‌ வெட்டினபடி அதிகரிச்சுக்‌ கொள்ளுமாறும்‌ விட முடைய! 
நாயனார்‌ ஸ்ரீ பண்டாரத்தில்‌ திருவமிர்‌ தின்னு நாளொன்றுக்கு 
௨1 குறுணி இரு நாழியாகச்‌ சனிதோறும்‌ அளப்பி 

ர்‌ ச்சுக்‌ கொண்டு செலவு செலுத்துவாராகவும்‌ [இந்தப்‌]படியே 
ஸாஜீடத்து வாலையார்‌ எழுதிய காராண்மையோலையிற்‌ 
பட்டபடியுங்‌ கல்வெட்டிற்‌ பட்டபடியும்‌ இதின்னு வேண்டு 

8 ம்‌ விலைமாவுங்‌ கைய்யிலே அறக்கொண்டு நீரோடு அட்டிக்குடுத்‌ 
தேன்‌ சங்கரநாராயணனென்‌ மொவிஈ உ ஜவிடார திருவடி 
ஸீஷர்க்கு 





நெல்‌. _______— கைன்‌ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1908/21 





மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ; ஹ்‌ 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 402 
ம ல கி, பி, 1226 
ஊர்‌ : சுசீந்திரம்‌ 
மொழி : தமிழ்‌ இந்திய கல்வெட்டு 1 தி 
, ஆண்டு அறிக்கை | 
எழுத்து : தமிழ்‌ J 
னு ட முன்‌ பதிப்பு : தி, தொ, ௮. 69/1066 
மன்னன்‌ ; — பட க்‌ | 121 
ட | 
இடம்‌ துவாரகை கிருஷ்ணன்‌ கோயில்‌, உண்ணாழியின்‌ வடக்குப்‌ பக்கச்‌ சுவரில்‌ முதல்‌ 
பட்டி. 
குறிப்புரை:  சு$ந்இரத்துப்‌ புதுமாடத்தைச்‌ சேர்ந்தவனன சங்கரன்‌ உருத்திரன்‌ என்பான்‌ 
சுசீந்திரத்துத்‌ துவாரகை எம்பெருமானுக்கு நாள்‌ ஒன்றுக்கு இரு தாழி உரி 
அரிசி செலவு செய்வதற்காக சுசிந்திரமுடைய மகாதேவர்‌ $ேவதானமான 
வடவளநல்லூசிலிருத்து ஒன்றரை மா நிலத்தைக்‌ கொடையாக அவித்ததைக்‌ 
குறிக்கிறது 
கல்வெட்டு 
1 வாஹிஸ்ரீ 'கொல்ல[ம்‌] ௪௱௨. மாண்டு கும்ப[த்து] [*] சென்ற 
வியாழ வாட்சையுந்‌ திருவோணமும்‌ இ 
2 ந்நாளால்‌ பபாஜிஉ,த்துப்‌ புதுமாடத்துச்‌ சங்கரன்‌ உருத்திரனென்‌ 
இவ்வூர்‌ ஸ்ரீ மலாரகை எம்‌ 
3 பெருமானார்க்கு இருநாழி உரி செது அரி செலவு செல்லிதாக 
உ௱நமாக கொடுத்த பூமியாவ 
4 து ஸுதிஈ,. முடைய மஹாதேவர்‌ சேவகாநம்‌ வடவளநல்லூர்‌ 
என்ன . , சந்‌ நிலம்‌ ப] 
5 க்கு கீழெல்லை மாடத்தின்‌ வயல்‌ தென்னெல்லை தென்கொடுங்‌ 
கால்‌ மே]லெல்லை மடமுங்‌ ௧௫௬ 
6 ம்பனை வானவயல்‌ வடவெல்லையுமாடம்‌ இவிசைந்த பெருநான்‌ 
கெல்‌[லை]யி னடுவு டந்த நி 
த த ம உதட இம்‌ தம 
7 ல உ௱னமாக கொடுத்தேன்‌ இ நிலம்‌ மனுபவிக்கும்டத்து பிட, 
முடைய2ஹர[ா]2வர்க்கு மாத்தால்‌ எண்‌ 
8 ணாழிக்‌ காலால்‌ வாலையெழுதிய சத்திமுகத்தின்படி கடமை 
கொடுப்பாராகவு[ம்‌] . . . ர்க்கும்‌ இப்படி கொடு 
3. ஒரு மா அரை. ்‌ ( திருப்பவும்‌) 


9 ப்பர[ஈ]கவும்‌ இந்நிலம்‌ ஒரு மா வரையுங்‌ காராண்மையுட்பட 
நீரே[£]டு மட்டிக்‌ கெ[ா] 

10 த்தேன்‌ சங்கரன்‌ உருத்திரனென்‌ மோவிை,ஞ்லீடார ம ஷன்‌ 
கைய்யில்‌ 

ரர இந்நிலம்‌ ஸ்நிஷூன்‌ வலம்‌ கொடுத்து மேல்வாரங்‌ கண்காணிச்சு 
கடமை நீக்கி 


12 மிதி உண்டான ௨1 .,.. 2 


ப ப டமி பை டயம பப மய பட்ட ட அலல மல்‌ ம ட ட பபப ப்பு பபப. 
1. தெல்‌. 


2. கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை, 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1968] 252 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : கல 
வட்டம்‌ : அகத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி, பி, 13 ஆம்‌ 
ட ட்‌ இந்திய கல்வெட்டு ! 
மொழி ்‌ தமிழ்‌ ஆண்டு ஆதிக்க | கத 
எழுத்து : தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு : 4 
அரச : தோடு 
கப்பம்‌ து ஊர்ச்‌ கல்வெட்டு 1 122 
எண்‌ ] 
இடம்‌ $ துவாரகை கிருஷ்ணன்‌ கோயில்‌ உண்ணாமியின்‌ வடக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: கல்வெட்டின்‌ நடுப்பகுதியே உள்ளது. பூமி சாத்தன்‌ என்பாளைப்‌ பற்றிக்‌ குறிக்‌ 
கிறது. 


கல்வெட்டு : 


1 ௨... காணீ[யுடைப்‌ பூமி சாத்தன்‌ பே] 
2 . ப்பானாகவும்‌ இப்படி செய்யும்‌ வ , 
9 . . வைப்பிச்சுக்‌ கொண்டு இவனைக்‌ . . 
4, , விப்பாராகவும்‌ இப்படி இந்நிலம்‌ , 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1968] 255 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ ; 


ஊர்‌ : 


மொழி : 


எழுத்து : 


அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : உஸ்‌ 
அசத்தீஸ்வரம்‌ வரலாற்று ஆண்டு ; கொல்லம்‌ 400 
த்தீ இ. பி, 1224 
சுசீந்திரம்‌ \ 
இந்திய கல்வெட்டு | 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ர்‌ டல்‌ 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : இ, தொ, ௮, 72/1086 


ஊர்க்‌ கல்வெட்டு 1 123 


எண்‌ | 


துவாரகை கிருஷ்ணன்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ வடக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌, 


அரங்கன்‌ கணபதி என்பான்‌ ஸ்ரீமத்துவாரகை எம்பெருமானுக்கு ஒரு திருநந்தா 
விளக்கு எரிப்பதற்காக முன்னர்‌ தந்த பிடிபாடு ஸ்ரீ பண்டாரத்தில்‌ காணாமல்‌ 
போய்விடவே, ஸபையும்‌, மஹாலோகரும்‌, ஸ்ரீ காரியஞ்‌ செய்கின்ற பள்ளிக்கல்‌ 
நாயரும்‌, பிடார திருவடியும்‌ வேணாட்டு நாராயணன்‌ திருவடியும்‌ சுந்திர 
முடைய நாயனார்‌ ஸ்ரீகோயில்‌ நீழைத்திருவாசல்‌ மாடத்தே கூடி கணபதி 
அரங்கன்‌ அடிகளே திரும்பவும்‌ அவ்விளக்குக்கான பத்துப்‌ புதுக்காசுகள்‌ 
தரவேண்டுமென்றும்‌, அதைப்‌ பெற்றுக்கொண்டு நந்தாவிளக்கு ஒன்று எரிக்சவும்‌ 
சுசீந்திரமுடைய நாயனார்க்குத்‌ திருப்பட்டம்‌ ஒன்று சார்த்தவும்‌ செலவு செய்ய 
வேண்டுமென்று தீர்மானித்ததையும்‌, அவ்வச்சக்காக நிலம்‌ இறையிலியாக 
அளிக்கப்பட்டதையும்‌ குறிக்கிற து. 


1 ஹவர்‌ ஸ்ரீ கொல்லம்‌ ௪௱ மாண்டை மகர ஞாயிறு ௨.0௨ சென்ற 
புதன்‌ உத்திரட்டாதி இந்நாளினால்‌ அரங்கன்‌ மணபதி முன்பு 
ஸ்ரீமகாரகை எம்பெருமான்‌ ஸ்ரீகோயிலில்‌ செலுத்திப்‌ போரும்‌ 
திருநந்தாவிளக்கொன்‌ றின்னும்‌ உள்ள பிடிபா 


ட] 


டு ஸ்ரீபண்டாரத்தில்‌ காணாமையால்‌ .மணபதி திருவரங்க அடி[கள்‌] 
இத்திருநந்தா விளக்கின்னொள்ள அச்சுப்‌ பத்துந்‌ தரவேணு 
மென்று ஸலையும்‌ மஹாலோகரும்‌ ஸ்ரீகாரியஞ்‌ செய்யின்ற 
பள்ளிக்கல்‌ நாயரும்‌ உடையார்‌ மாுதீன முடை 

3 ய நாயனார்‌ ஸ்ரீகோயிலில்‌ கீழைத்‌ திருவாசல்‌ மாடத்தே [கூடி] 

செறுமுக்கில்‌ பிடார திருவடியும்‌ வெண்காட்டு நாராயணந்‌ திரு 

விக்ரெமநுங்‌ கூடியிருந்த சன்னதியிலிருந்து வாலையும்‌ மஹா 

லோகரும்‌ ஸ்ரீ காரியஞ்‌ செய்யின்‌ றவர்களு 


( இருப்பும்‌ ) 


4 ம்‌ இவ்வச்சுப்‌ பத்துங்‌ கைக்கொண்டு சுசந்திரமுடைய நாயனாற்குச்‌ 
சாற்தியருளுவான்‌ இருப்பட்டஞ்‌ சாற்த்துவித்து இவ்வச்சுப்‌ 
பத்துக்கும்‌ மீமநாரகை :எம்பெருமானுக்குத்‌ திருநந்தாவிளக்‌ 
குச்‌ செல்லுமாறு கற்பிச்சு விட்ட நிலம்‌ இவ்வூர்‌ வேட்கைக்‌ 

5 குளத்தின்‌ கீழ்‌ அமரபுயங்க வாய்க்காலுக்கு வடக்கு நாலாங்கண்‌ 
ணாற்றுக்‌ கூத்தப்புறம்‌ இறையிலி தடி இரண்டு நிலம்‌ காணி 
அரைக்காணியும்‌ ஸ்ரீமகாரகை [ந]ம்பி கண்காணிச்சு மேல்வாரங்‌ 
கொண்டு ஸ்ரீமதூாரகை எம்பெருமான்‌ ஸ்ரீகோ! 





1. கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை. 


~ 


